Holy Bible - New Testament - part V (in tamil script, TSC.) Page 1 of 92 


Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


Holy Bible - New Testament - part V 
Galatians, Ephesians, Colossians, 
Thessaloniansl & 2, 
Philemon, Hebrews, Timothy 1 & 2 
(in tamil script, TSCII format) 


திருவிவிலியம்‌ - புதிய ஏற்பாமு 

கலாக்கியருக்கு எழுதிய திருமுகம்‌, எபேசியருக்கு எழுதிய 

திருமுகம்‌, 
கொலோசையருக்கு எழுதிய திருமுகம்‌, தேசலோனி 
க்கருக்கு எழுதிய முதல்‌ திருமுகம்‌, 
தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம்‌ திருமுகம்‌, பி 

லமோனுக்கு எழுதிய திருமுகம்‌ 

எபிரேயருக்கு எழுதிய திருமுகம்‌, திமொத்தேயுவுக்கு எழுதி 

ய முதல்‌ திருமுகம்‌, 
திமொத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம்‌ திருமுகம்‌ 


Etext input: Rev.Fr. Adaikalarasa,sdb, St. Xavier's Church, Dindigul, 
Tamilnadu 
Proof -reading : Mr. Mukundaraj Munisamy, Chennai, Tamilnadu 


This Etext file has the verses in tamil script in TSCIIl-encodindg. 
So you need to have a TSCII-conformant tamil font to view the Tamil 
part properly. 

Several TSCII conformant fonts are available free for use on 
Macintosh , Unix and Windows (95/98/NT/3.11) 


Holy Bible - New Testament - part V (in tamil script, TSC.) Page 2 of 92 


platforms at the following websites: 
http://www.tamil.net/tscii/ 


http://www.geocities.com/Athens/5180/tsctools.html 
In case of difficulties send an email request to 


kalyan@geocities.com 


© Project Madurai 200 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted 
to preparation of electronic texts of tamil literary works and to 
distribute them free on the Internet. Details of Project Madurai 
are 

available at the website http://www.tamil.net/projectmadurai 


You are welcome to freely distribute this file, provided this 
header page is kept intact. 


Click here to access Part I of Holy Bible- New Testament covering 
the Books of Mathew and Mark 


Click here to access Part IT of Holy Bible- New Testament covering 
the Books of John and Luke 


Click here to access Part 11] of Holy Bible- New Testament covering 
the Book of Acts 


Click here to access Part IV of Holy Bible- New Testament covering 
the Book of Corinthians-l and IT 


Holy Bible - New Testament - part V 
திருவிவிலியம்‌ - புதிய ஏற்பாமு - பாகம்‌ 5 


Galatians - கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


கலா. 1:1 கலாத்திய மாநிலத்தில்‌ உள்ள கிருச்சபைகளுக்கு எந்த ஒரு கனி மனி 
தராலோ மனித அதிகாரத்காலோ ஏற்பருத்தப்படாமல்‌ 


கலா. 1:2 மனித இயேசு கிறிஸ்துவாலும்‌ இறந்த அவரை உயிர்த்தெழச்‌ செய்த 
தந்தையாம்‌ கடவுளாலும்‌ திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும்‌ என்னுடன்‌ 
இருக்கும்‌ சகோதரர்‌ அனைவரும்‌ எழுதுவது: 


கலா. 1:3 நம்‌ தந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமி 
ருந்தும்‌ உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 3 of 92 


கலா. 1:4 இவரே நம்‌ தந்தையாம்‌ கடவுளின்‌ திருவுளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத 
காலத்‌ தினின்று நம்மை விருவிக்கமாறு நம்முடைய பாவங்களின்‌ பொருட்டுத்‌ தம்மையே 
ஒப்புவித்தார்‌. 


கலா. 1:5 தந்தையாம்‌ கடவுளுக்கே என்றென்றும்‌ மாட்சி உரித்தாகுக. ஆமென்‌. 


கலா. 1:6 கிறிஸ்துவின்‌ பொருட்டு அருள்‌ கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்ருவி 
ட்டு இவ்வளவு குறுகிய ஒரு நற்செய்தியை ஏற்றுக்‌ கொண்ருவிட்டீர்களே. எனக்கே வி 
யப்பாய்‌ இருக்கிறது. 


கலா. 1:2 வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான்‌ சொல்ல வரவில்லை. மாறாகச்‌ 
சிலர்‌ உங்கள்‌ மனத்தைக்‌ குழப்பிக்‌ கிறிஸ்துவின்‌ நற்செய்தியைத்‌ திரித்துக்‌ கூற வி 
ரும்புகின்றனர்‌ என்பதுதான்‌ உண்மை. 


கலா. 1:8 நாங்கள்‌ உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை 
நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார்‌ அறிவித்தாலும்‌ அவர்கள்‌ சபிக்கப்பருக. 


கலா. 1:9 ஏற்கெனவே சொல்லியிருக்கின்றோம்‌: நீங்கள்‌ பெற்றுக்கொண்ட நற்செய்தியி 
னின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால்‌ அவர்கள்‌ சபிக்கப்பருக. 


கலா. 1:19 இப்படிப்‌ பேசும்போது நான்‌ நாமுவது மனிதருடைய நல்லெண்ணமா? 
கடவுளுடைய நல்லெண்ணமா? நான்‌ மனிகருக்கு உகந்தவனாய்‌ இருக்கவா பார்க்கி 
றேன்‌? நான்‌ இன்னும்‌ மனிகருக்கு உகந்தவனாய்‌ இருக்கப்‌ பார்த்தால்‌ கிறிஸ்துவுக்குப்‌ 
பணியாளனாய்‌ ஒருக்க முடியாது. 


கலா. 1:11 சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன்‌: 
நான்‌ உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்தகல்ல. 


கலா. 1:12 எந்த மனிதரிடமிருந்தும்‌ நான்‌ அதைப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை: எந்த மனி 
தரும்‌ அதை எனக்குக்‌ கற்றுக்‌ கொருக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய 
வெளிப்பாட்டின்‌ வாயிலாக அது எனக்குக்‌ கிடைத்தது. 


கலா. 1:13 நான்‌ யூதநெறியைப்‌ பின்பற்றி வந்த காலத்தில்‌ எவ்வாறு நடந்து கொண்டேன்‌ 
என்பதுபற்றி நீங்கள்‌ கேள்விப்பட்டிருப்பாகள்‌. கடவுளின்‌ திருச்சபையை மிகக்‌ 
கொருமையாகத்‌ துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன்‌. 


கலா. 1:14 மூதாதையர்‌ மரபுகளில்‌ ஆர்வம்‌ மிக்கவனாய்‌ என்‌ இனத்தவருள்‌ என்‌ வயதி 
னர்‌ பலரைவிட பூதநெறியில்‌ சிறந்து விளங்கினேன்‌. 


கலா. 1:15 ஆனால்‌ தாயின்‌ வயிற்றில்‌ இருந்தபோதே என்னைக்‌ தமக்கென ஒதுக்கி 
வைத்துத்‌ தமது அருளால்‌ என்னை அழைத்த கடவுள்‌. 


கலா. 1:16 கம்‌ மகனைப்‌ பற்றிய நற்செய்தியைப்‌ பிற இனத்தவர்க்கு நான்‌ அறிவி 
க்குமாறு அவரை எனக்கு வெளிப்பருத்தத்‌ திருவுளங்கொண்டார்‌. அப்போது நான்‌ எந்த 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 4 of 92 


மனிதரிடமும்‌ போய்க்‌ கலந்து பேசவில்லை. 


கலா. 1:17 எனக்குமுன்‌ திருத்தூகர்களாய்‌ இருந்தவர்களைக்‌ காண எருசலேமுக்குப்‌ 
போகவுமில்லை. ஆனால்‌ உடனே அரேபியாவுக்குச்‌ சென்றேன்‌. அங்கிருந்து தமஸ்கு 
நகருக்குத்‌ திரும்பினேன்‌. 


கலா. 1:18 மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பிறகு நான்‌ கேபாவைப்‌ பார்த்துப்‌ பேச 
எருசலேமுக்குப்‌ போனேன்‌. அங்கே பதினைந்து நாள்‌ அவரோடு தங்கியிருந்தேன்‌. 


கலா. 1:19 ஆண்டவரின்‌ சகோதரரான யாக்கோபைத்‌ தவிர திருத்தூதருள்‌ வேறு 
எவரையும்‌ நான்‌ போய்ப்‌ பார்க்கவில்லை. 


கலா. 1:20 நான்‌ உங்களுக்கு எழுதுவதில்‌ பொய்‌ ஒன்றுமில்லை: இதற்குக்‌ கடவுளே 
சாட்சி. 


கலா. 1:21 பிறகு நான்‌ சிரியா சிலிசியப்‌ பகுதிகளுக்குச்‌ சென்றேன்‌. 


கலா. 1:22 ஆயினும்‌ யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவச்‌ சபைகளுக்கு அதுவரை அறி 
முகம்‌ ஆகாமலேயே இருந்தேன்‌. 


கலா. 1:23 "ஒரு காலத்தில்‌ தங்களைத்‌ துன்புறுத்தியவன்‌ தான்‌ முன்பு ஒழிக்க முயன்ற 
விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான்‌" என்று மட்டும்‌ அவர்கள்‌ 
கேள்விப்பட்டிருந்தார்கள்‌. 


கலா. 1:24 அதற்காக என்‌ பொருட்டுக்‌ கடவுளைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்கள்‌. 


2. அதிகாரம்‌ 


கலா. 2:1 பதினான்கு ஆண்டருகளுக்குப்பின்‌ கீத்துவையும்‌ கூட்டிக்கொண்டு பர்னபாவுடன்‌ 
நான்‌ மீண்டும்‌ எருசலேமுக்குப்‌ போனேன்‌. 


கலா. 2:2 நான்‌ போக வேண்டும்‌ என்று வெளிப்பருத்தப்பட்ட படியால்தான்‌ அங்குப்‌ 
போனேன்‌. பிற இனத்தார்‌ நருவில்‌ நான்‌ அறிவித்து வந்த நற்செய்தியைப்‌ பற்றி அங்கே 
எழுத்துக்‌ கூறினேன்‌. செல்வாக்கு உள்ளவர்களிடம்‌ தனிமையில்‌ எருத்துரைத்தேன்‌. நான்‌ 
இப்போது செய்யும்‌ பணியும்‌ இதுவரை செய்த பணியும்‌ பயனற்றுப்‌ போகக்‌ கூடாதே 
என்பதற்காகத்தான்‌ இவ்வாறு செய்தேன்‌. 


கலா. 2:3 என்னுடன்‌ இருந்த தீத்து கிரேக்கராய்‌ இருந்தும்‌ விருத்தசேதனம்‌ செய்து 
கொள்ளுமாறு அவரை யாரும்‌ கட்டாயப்பருத்தவில்லை. 


கலா. 2:4 திருட்ருத்தனமாய்‌ நுழைந்த போலிச்‌ சகோதரர்கள்‌ அங்கே இருந்ததால்தான்‌ 


விருத்தசேதனத்தைப்‌ பற்றிய பேச்சே எழுந்தது. வாழும்‌ விருதலை வாழ்வைப்‌ பற்றி 
உளவுபார்க்க வந்தவர்கள்‌ அவர்கள்‌. நம்மை மீண்டும்‌ அடிமை நிலைக்குக்‌ கொண்டு 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page S of 92 
வருவதே அவர்களது நோக்கம்‌. 


கலா. 2:5 உங்கள்‌ பொருட்ரு நற்செய்தியின்‌ உண்மை என்றும்‌ நிலைத்திருக்குமாறு 
நாங்கள்‌ ஒரு நாழிகையேனும்‌ அவர்களுக்கு அடிபணியவில்லை. 


கலா. 2:6 செல்வாக்கு உள்ளவர்கள்‌ எனக்‌ கருதப்பட்டவர்கள்‌ கூட நான்‌ கற்பிப்பதற்கு 
அதிகமாய்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. இவர்கள்‌ முன்பு எப்படிப்‌ பட்டவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌ என்பது பற்றி எனக்குக்‌ கவலையில்லை. கடவுள்‌ ஆளைப்‌ பார்த்தா 
செயல்பருகிறார்‌. 


கலா. 2:2 ஆனால்‌ யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்‌ பணி பேதுருவிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும்‌ பணி என்னிடம்‌ 
அவர்கள்‌ கண்ருகொண்டார்கள்‌. 


கலா. 2:8 ஆம்‌ யூதர்களின்‌ திருத்தூதராகச்‌ செயல்பரும்‌ ஆற்றலை எனக்கும்‌ தந்கார்‌. 


கலா. 2:9 அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின்‌ 
தூண்கள்‌ எனக்‌ கருதப்பட்ட யாக்கோபு கேபா யோவான்‌ ஆகியோர்‌ நட்புறவின்‌ 
அடையாளமாக எனக்கும்‌ பர்னபாவுக்கும்‌ கை கொடுத்தனர்‌. யூதர்களுக்கு அவர்களும்‌ 
யூதரல்லாதோர்க்கு நாங்களும்‌ நற்செய்தி அறிவிக்கவேண்டும்‌ என்று ஒத்துக்கொண்டோம்‌. 


கலா. 2:19 ஏழைகளுக்கு உதவிசெய்ய மறக்கவேண்டாம்‌ என்று மட்ரும்‌ அவர்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. அதைச்‌ செய்வதில்‌ தான்‌ முழு ஆர்வத்தோடு ஈமுபட்டிருந்தேன்‌ . 


கலா. 2:11 ஆனால்‌ கேபா அந்தினேயாக்கிடயாவுக்கு வந்தபோது அவர்‌ நடந்து 
கொண்டமுறை கண்டனத்துக்கு உரியது எனத்‌ தெரிந்ததால்‌ நான்‌ அவரை நேருக்கு 
நேராய்‌ எதிர்த்தேன்‌. 


கலா. 2:12 அதாவது யாக்கோபின்‌ ஆள்கள்‌ சிலர்‌ வருமுன்‌ கேபா பிற இனத்தாருடன்‌ 
உண்டி வந்தார்‌: ஆனால்‌ அவர்கள்‌ வந்தபின்‌ அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை 
விட்டுவிட்டார்‌. 


கலா. 2:13 மற்ற யூதர்களும்‌ இந்த வெளிவேடத்தில்‌ அவரோமு சேர்ந்து கொண்டனர்‌. 
இந்த வெளிவேடம்‌ பர்னபாவைக்‌ கூடக்‌ கவர்ந்துவிட்டது. 


கலா. 2:14 இவ்வாறு அவர்கள்‌ நற்செய்தியின்‌ உண்மைக்கேற்ப நேர்மையாய்‌ 
நடவாததைக்‌ கண்ட நான்‌ எல்லார்‌ முன்னிலையிலும்‌ கேபாவிடம்‌ "நீர்‌ யூதராயிருந்தும்‌ 
யூத முறைப்படி நடவாமல்‌ பிற இனத்தின்‌ முறைப்படி நடக்கிறீர்களே. அப்படியிருக்க பிற 
இனத்தார்‌ யூதமுறையைக்‌ கடைப்பிடிக்க வேண்டுமென நீர்‌ எப்படிக்‌ கட்டாயப்பருத்தலாம்‌? 
என்று கேட்டேன்‌. 


கலா. 2:15 பிறப்பால்‌ நாம்‌ யூதர்கள்‌: பாவிகள்‌ எனப்பரும்‌ பிற இனத்தாரைச்‌ 
சேர்ந்தவரல்ல. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 6 of 92 


கலா. 2:16 எனினும்‌ திருச்சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ அல்ல இயேசு கிறிஸ்துவின்‌ மீது 
கொள்ளும்‌ நம்பிக்கையால்தான்‌ ஒருவர்‌ இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ ஆகமுடியும்‌ என 
நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஆதலால்தான்‌ நாமும்‌ சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ அல்ல 
நம்பிக்கையால்‌ இறைவனுக்கு ஏற்படையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின்‌ மீது நம்பி 
க்கை கொண்முள்ளோம்‌. ஏனெனில்‌ சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ எவருமே இறைவனுக்கு 
ஏற்புடையவர்‌ ஆவதில்லை. 


கலா. 2:17 கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவகற்கு முயலும்‌ நாமும்‌ 
பாவிகளே என்றால்‌ கிறிஸ்து பாவத்திற்குத்‌ துணைபோகிறார்‌ என்றாகுமே. இப்படி 
எப்போதும்‌ இருக்கமுடியாது. 


கலா. 2:18 நான்‌ இழுத்துத்‌ தகர்த்ததை நானே மீண்டும்‌ கட்டி எழுப்பினால்‌ சட்டத்தை 
மீறினவன்‌ என்பதற்கு நானே சான்று ஆவேன்‌. 


கலா. 2:19 கிருச்சட்டத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ நான்‌ இறந்தவன்‌ ஆனேன்‌. அதற்கு 
அச்சட்டமே காரணம்‌. நான்‌ கடவுளுக்காக வாழ்கிறேன்‌. கிறிஸ்துவோமு சிலுவையில்‌ 
அறையப்பட்டிருக்கிறேன்‌. 


கலா. 2:20 எனவே இனி வாழ்பவன்‌ நான்‌ அல்ல: கிறிஸ்துவே என்னுள்‌ வாழ்கிறார்‌. 
இறைமகன்மீது கொண்டுள்ள நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ நான்‌ இவ்வுலகில்‌ வாழ்கி 
றேன்‌. இவரே என்மீது அன்புகூர்ந்தார்‌. எனக்காகத்‌ தம்மையே ஒப்புவித்கார்‌. 


கலா. 2:21 நான்‌ கடவுளின்‌ அருள்‌ பயனற்றுப்போக விட மாட்டேன்‌. ஏனெனில்‌ சட்டம்‌ 
சார்ந்த செயல்களால்‌ ஒருவர்‌ இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ ஆகக்கூருமானால்‌ கிறிஸ்து 
இறந்தது வீண்‌ என்றாகுமே. 

3. அதிகாரம்‌ 


கலா. 3:1 அறிவிலிகளான காலத்தியரே உங்களை மயக்கியோர்‌ யார்‌? இயேசு கிறிஸ்து 
சிலுவையில்‌ அறையப்பட்டவராய்‌ உங்கள்‌ கண்முன்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டப்படவில்லையா ? 


கலா. 3:2 உங்களிடம்‌ ஒன்றுமட்டும்‌ கேட்டறிய விரும்புகிறேன்‌: நீங்கள்‌ தூய ஆவியை 
எவ்வாறு பெற்றுக்‌ கொண்டீர்கள்‌? திருச்சட்டம்‌ சார்ந்த செயல்களாலா? அல்லது 
நற்செய்தியைக்‌ கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? 


கலா. 3:3 தூய ஆவியால்‌ நீங்கள்‌ தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும்‌ மனி 
தமுயற்சியால்‌ நிறைவுசெய்யப்‌ போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள்‌ அறிவிலிகளா? 


கலா. 3:4 நீங்கள்‌ பட்டறிந்த அனைத்தும்‌ வீண்தானா? வீணாகக்‌ தான்‌ முடியுமா? 


கலா. 3:5 உங்களுக்குத்‌ தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை 
ஆற்றுபவர்‌ எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்‌? நீங்கள்‌ சட்டம்‌ சார்ந்த 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 7 of 92 


செயல்களைச்‌ செய்வதாலா? அல்லது நற்செய்தியைக்‌ கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? 


கலா. 3:6 ஆபிர காமைப்‌ பாருங்கள்‌."அவர்‌ கடவுள்மீது நம்பிக்கை கொண்டார்‌: அதைக்‌ 
கடவுள்‌ அவருக்கு நீதியாகக்‌ கருதினார்‌." 


கலா. 3:? ஆகவே நம்பிக்கைகொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின்‌ மக்கள்‌ என்பதை 
அறிந்து கொள்ளுங்கள்‌. 


கலா. 3:8 நம்பிக்கை கொள்ளும்‌ பிற இனத்தாரையும்‌ கடவுள்‌ தமக்கு 
ஏற்புடையவராக்குவார்‌ என்பதை முன்னறிந்துதான்‌ மறைநூல்‌ "உன்‌ வழியாக மக்களி 
னங்கள்‌ அனைத்தும்‌ ஆசி பெறும்‌" என்னும்‌ நற்செய்தியை ஆபிரகாமுக்கு 
முன்னுரைத்தது. 


கலா. 3:9 ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம்‌ பெற்ற அதே ஆசியில்‌ நம்பிக்கை 
கொள்வோரும்‌ பங்குபெறுவர்‌. 


கலா. 3:10 திருச்சட்டம்‌ சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள்‌ சாபத்துக்கு 
ஆளானவர்கள்‌: ஏனெனில்‌ "திருச்சட்டத்தின்‌ வார்த்தைகளை எல்லாம்‌ கடைப்பிடித்து 
நடவாகோர்‌ சபிக்கப்படட்ரும்‌." என்று எழுதியுள்ளது. 


கலா. 3:11 சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ எவரும்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ ஏற்புடையவர்‌ 
ஆவதில்லை என்பதும்‌ தெளிவு. ஏனெனில்‌ "நேர்மையுடையோர்‌ தம்‌ நம்பிக்கையால்‌ 
வாழ்வடைவர்‌." 


கலா. 3:12 திருச்சட்டம்‌ நம்பிக்கையை அடிப்படையாய்க்‌ கொண்டது அல்ல. மாறாக"சட்டம்‌ 
சார்ந்தவற்றைக்‌ கடைப்பிடிப்போர்‌ அவற்றால்‌ வாழ்வு பெறுவர்‌" என்று எழுதியுள்ளது. 


கலா. 3:13"மரத்தில்‌ தொங்கவிடப்பட்டோர்‌ சபிக்கப்பட்டோர்‌" என்று எழுதியுள்ளவாறு 
நமக்காகக்‌ கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மைச்‌ சட்டத்தின்‌ சாபத்தினின்று மீட்டுக்‌ 
கொண்டார்‌. 


கலா. 3:14 ஆபிரகாமுக்குக்‌ கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின்‌ வழியாய்ப்‌ பிற 
இனக்கார்க்கும்‌ கிடைக்கவும்‌ வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம்‌ நம்பிக்கையின்‌ வழி 
யாய்ப்‌ பெற்றுக்‌ கொள்ளவுமே இவ்வாறு செய்தார்‌. 


கலா. 3:15 சகோதர சகோதரிகளே. உலக வழக்கிலிருந்து ஓர்‌ எழுத்துக்‌ காட்ருத்‌ தருகி 
றேன்‌. மனிதர்‌ முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை யாரும்‌ செல்லாததாக்கவோ 
அதனுடன்‌ எகையும்‌ சேர்க்கவோ முடியாது. 


கலா. 3:16 வாக்குறுதிகள்‌ ஆபிரகாமுக்கும்‌ அவரது வழிமரபினருக்கும்‌ தரப்பட்டன. 
பலரைக்‌ குறிக்கும்‌ முறையில்‌ "வழி மரபினர்களுக்கு " என்று இல்லாமல்‌ ஒருவரையே 
குறிக்கும்‌ முறையில்‌ "உன்‌ மரபினருக்கு" என்று உள்ளது. அந்த மரபினர்‌ கிறிஸ்துவே. 


கலா. 3:17 என்‌ கருத்து இதுவே: கடவுள்‌ ஏற்கெனவே முறைப்படி செய்து முடித்த 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 8 of 92 


உடன்படிக்கையை நானூற்று முப்பது ஆண்முகளுக்குப்பின்‌ வந்த திருச்சட்டம்‌ 
செல்லாதகாக்கிவிட முடியாது: அவரது வாக்குறுதியைப்‌ பொருளற்றதாக்கி விடவும்‌ 


முடியாது. 


கலா. 3:18 திருச்சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ உரிமைப்பேறு கிடைப்பதாய்‌ இருந்தால்‌ 
அது வாக்குறுதியால்‌ தரப்பருவது இல்லை என்றாகிறது. ஆனால்‌ கடவுள்‌ அதை ஆபி 
ரகாமுக்கு வாக்குறுதியின்‌ வழியாகவே அருளினார்‌. 


கலா. 3:19 அப்படியானால்‌ திருச்சட்டத்தின்‌ பயன்‌ என்ன? குற்றங்களை எடுத்துக்காட்ட 
அது பிற்காலத்தில்‌ சேர்க்கப்பட்டது. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர்‌ வரும்வரை 
அது நீடிக்க வேண்டியிருந்தது. வானதூகர்கள்‌ மூலம்‌ அச்சட்டம்‌ இணைப்பாளர்‌ ஒருவர்‌ 
வழியாய்க்‌ கொடுக்கப்பட்டது. 


கலா. 3:20 நேரிடையாய்‌ ஒருவர்‌ செயலாற்றும்கோது இணைப்பாளருக்கு இடமில்லை. 
வாக்குறுதி அருளியபோது கடவுள்‌ ஒருவரே நேரிடையாய்ச்‌ செயல்பட்டார்‌. 


கலா. 3:21 அப்படியானால்‌ திருச்சட்டம்‌ கடவுளின்‌ வாக்குறுதிகளுக்கு முரணானதா ? 
ஒருபோதும்‌ இல்லை. வாழ்வு அளிக்க வல்லதொரு சட்டம்‌ கரப்பட்டிருந்தால்‌ அந்தச்‌ 
சட்டத்தின்‌ வழியாகவே மனிதர்‌ இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ ஆகியிருக்கலாம்‌. 


கலா. 3:22 ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவின்மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களி 
க்கப்பட்டவை நம்பிக்கையால்‌ கிடைக்கவேண்டும்‌ என்பதற்காகவே அனைத்தும்‌ பாவத்தின்‌ 
கட்ருப்பாட்ருக்கு உட்பட்ருள்ளது என மறைநூல்‌ கூறுகிறது. 


கலா. 3:23 நாம்‌ நம்பிக்கை கொள்வதற்கு முன்‌ சட்டத்தின்‌ ஆட்சிக்கு உட்பட்ருக்‌ காவலி 
ல்‌ வைக்கப்பட்டிருந்தோம்‌. வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்ககையை நாம்‌ பெறும்வரை 
இந்றிலை நடித்தது. 


கலா. 3:24 இவ்வாறு நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ 
ஆக்கப்படுவதற்காக நம்மைக்‌ கிறிஸ்துவிடம்‌ கூட்டிச்செல்லும்‌ வழித்துணையாய்த்‌ தி 
ருச்சட்டம்‌ செயல்பட்டது. 

கலா. 3:25 இப்பொழுது நாம்‌ நம்பிக்கை கொண்டுள்ளதால்‌ இனி நாம்‌ வழித்துணைவின்‌ 


பொறுப்பில்‌ இல்லை. 


கலா. 3:26 ஏனெனில்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்‌ நீங்கள்‌ 
அனைவரும்‌ கடவுளின்‌ மக்களாய்‌ இருக்கிறீர்கள்‌. 


கலா. 3:27 அவ்வாறெனில்‌ கிறிஸ்துவோரு இணைந்கிருக்கும்படி திருமுழுக்குப்‌ பெற்ற 
நங்கள்‌ அனைவரும்‌ கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள்‌. 


கலா. 3:28 இனி உங்களிடையே யூதர்‌ என்றும்‌ கிரேக்கர்‌ என்றும்‌ அடிமைகள்‌ என்றும்‌ 
உரிமைக்‌ குடிமக்கள்‌ என்றும்‌ இல்லை: ஆண்‌ என்றும்‌ பெண்‌ என்றும்‌ வேறுபாரு இல்லை: 
கிறிஸ்து இயேசுவோரு இணைந்துள்ள நீங்கள்‌ யாவரும்‌ ஒன்றாய்‌ இருக்கிறீர்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 150... Page 9 of 92 


கலா. 3:29 நீங்கள்‌ கிறிஸ்துவைச்‌ சார்ந்தவர்களும்‌ ஆபிரகாமின்‌ வழிக்‌ 
கோன்றல்களுமாய்‌ இருக்கிறீர்கள்‌. வாக்குறுதியின்‌ அடிப்படையில்‌ உரிமைப்பேறு 
உடையவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


4 . அதிகாரம்‌ 

கலா. 4:1 நான்‌ சொல்வது இதுவே: தந்தையின்‌ சொத்து அனைத்துக்கும்‌ உரி 
மையுடையோர்‌ சிறுவராய்‌ இருக்கும்வரை அவர்களுக்கும்‌ அடிமைகளுக்கும்‌ வேறுபாமு 
எதுவும்‌ இல்லை: 


கலா. 4:2 தந்தை குறித்த நாள்‌ வரும்வரை அவர்கள்‌ மேற்பார்வையாளர்களுக்கும்‌ 
பொறுப்பாளர்களுக்கும்‌ கழ்ப்பட்டிருக்கிறார்கள்‌. 

கலா. 4:3 அவ்வாறே நாமும்‌ சிறுவர்களாய்‌ இருந்தபோது உலகின்‌ பஞ்சபூகங்களுக்கு 
அடிமைப்பட்டிருந்தோம்‌. 

கலா. 4:4 ஆனால்‌ நாலம்‌ நிறைவேறியபோது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை 
மீட்டுத்‌ தம்‌ பிள்ளைகள்‌ ஆக்குமாறு 

கலா. 4:5 கடவுள்‌ கம்‌ மகனைப்‌ பெண்ணிடம்‌ பிறந்தவராகவும்‌ திருச்சட்டத்திற்கு 


உட்பட்டவராகவும்‌ அனுப்பினார்‌. 


கலா. 4:6 நீங்கள்‌ பிள்ளைகளாய்‌ இருப்பதால்‌ கடவுள்‌ கம்‌ மகனின்‌ ஆவியை உங்கள்‌ 
உள்ளங்களுக்குள்‌ அனுப்பியுள்ளார்‌: அந்த ஆவி "அப்பா தந்தையே!" எனக்‌ கூப்பிருகிறது. 


கலா. 4:7 ஆகையால்‌ இனி நங்கள்‌ அடிமைகளல்ல: பிள்ளைகள்தாம்‌: பிள்ளைகளாகவும்‌ 
உரிமைப்பேறு உடையவர்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌. இது கடவுளின்‌ செயலே. 


கலா. 4:8 ஒரு காலத்தில்‌ நீங்கள்‌ கடவுளை அறியாகிருந்தீர்கள்‌: அப்போது கடவுள்‌ 
அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய்‌ இருந்தீர்கள்‌. 


கலா. 4:9 ஆனால்‌ இப்பொழுது நீங்கள்‌ கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீ ர்கள்‌: 
உண்மையில்‌ கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்‌. அப்படியிருக்க 
வலுவற்றவையும்‌ வறியவையுமான பஞ்சபூதங்களிடம்‌ திரும்பிப்‌ போய்‌ அவற்றுக்கு மீண்டும்‌ 
அடிமைகள்‌ ஆவதற்கு நீங்கள்‌ விரும்புவது ஏன்‌? 

கலா. 4:19 நாள்‌ மாதம்‌ காலம்‌ ஆண்டு என்று பார்க்கிறீர்கள்‌. 


கலா. 4:11 உங்களுக்காக நான்‌ பாருபட்ரு உழைத்தது வீண்தானா என அஞ்சவேண்டியி 
ருக்கிறது. 


கலா. 4:12 சகோதர சகோதரிகளே உங்களைக்‌ கேட்ருக்கொள்கிறேன்‌: நீங்கள்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 18 of 92 


என்னைப்போல ஆகுங்கள்‌: நான்‌ உங்களைப்போல ஆனேன்‌ அல்லவா? நீங்கள்‌ எனக்கு 
அநீதி ஒன்றும்‌ இழைக்கவில்லை. 


கலா. 4:13 என்‌ உடல்நலக்‌ குறைவு கான்‌ உங்களுக்கு முகன்‌ முதல்‌ நற்செய்தி அறிவி 
க்க எனக்கு வாய்ப்பு அளித்தது. இது உங்களுக்குத்‌ தெரியுமே. 


கலா. 4:14 என்‌ உடல்நிலையை முன்னிட்டு என்னைப்‌ புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும்‌ 
சோதனை உங்களுக்கு வரவில்லை. அதற்கு மாறாக கடவுளின்‌ தூதரை 
ஏற்றுக்கொள்வதுபோல்‌ ஏன்‌ கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்‌ கொள்வது போல்‌ என்னை 
ஏற்றுக்‌ கொண்டீர்கள்‌. 


கலா. 4:15 என்னை ஏற்றுக்‌ கொள்வது ஒரு பெரும்‌ பேறு என்றும்‌ கருதினீர்கள்‌. அந்த 
மனநிலை இப்பொழுது எங்கே? முடிந்திருந்தால்‌ உங்கள்‌ கண்களையும்‌ எனக்காகப்‌ பி 
மங்கிக்‌ கொருத்திருப்பீர்கள்‌. உங்களைப்பற்றி நான்‌ இதை உறுதியாகச்‌ சொல்லமுடியும்‌ . 


கலா. 4:16 இப்போது உங்களுக்கு உண்மையைச்‌ சொன்னகால்‌ உங்கள்‌ பகைவன்‌ 
ஆனேனா ? 


கலா. 4:17 முன்பு நான்‌ குறிப்பிட்டவர்கள்‌ உங்கள்மேல்‌ ஆர்வம்‌ காட்ருகிறார்கள்‌. 
ஆனால்‌ அந்த ஆர்வம்‌ நேர்மையானது அல்ல: நீங்களும்‌ அதே ஆர்வம்‌ காட்ட 
வேண்டுமென்று அவர்கள்‌ உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள்‌. 


கலா. 4:18 உங்கள்‌ நருவில்‌ நான்‌ இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ மற்றவர்கள்‌ 
உங்கள்மேல்‌ ஆர்வம்‌ காட்ருவது எப்பொழுதும்‌ நல்லதே: ஆனால்‌ அந்த ஆர்வம்‌ 
நேர்மையானகாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


கலா. 4:19 என்‌ பிள்ளைகளே உங்களில்‌ கிறிஸ்து உருவாகும்வரை உங்களுக்காக 
மீண்டும்‌ பேறுகால வேதனையுறுகிறேன்‌ . 


கலா. 4:20 உங்களைப்‌ பொறுத்த மட்டில்‌ எனக்கு ஒரே குழப்பமாய்‌ இருக்கிறது. 
இப்பொழுது உங்களோமு இருந்து வேறுவகையாய்ப்‌ பேசிப்‌ பார்த்ததால்‌ நலமாயிருக்கும்‌. 


கலா. 4:21 திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம்‌ சொல்வதை 
நீங்கள்‌ கேட்டதில்லையா? 


கலா. 4:22 ஆபிரகாமுக்கு மக்கள்‌ இருவர்‌ இருந்தனர்‌. ஒருவன்‌ அடிமைப்‌ பெண்ணிடம்‌ 
பிறந்தவன்‌ : மற்றவன்‌ உரிமைப்பெண்ணிடம்‌ பிறந்தவன்‌ என்று எழுதியுள்ளது. 


கலா. 4:23 அடிமைப்‌ பெண்ணின்‌ மகன்‌ இயல்பான முறைப்படி பிறந்தவன்‌: உரிமைப்‌ 
பெண்ணின்‌ மகனோ வாக்குறுதியின்‌ பயனாய்ப்‌ பிறந்தவன்‌. 


கலா. 4:24 இது ஒரு தொடர்‌ உருவகம்‌. இந்தப்‌ பெண்கள்‌ இருவரும்‌ இரண்டு 
உடன்படிக்கைகளைக்‌ குறிக்கின்றனர்‌. ஒன்று ஆகார்‌ குறிக்கும்‌ சீனாய்‌ மலையில்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 11 of 92 


செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றெமுக்கிறது. 


கலா. 4:25 அரேபியாவிலுள்ள சீனாய்‌ மலை இப்பொழுகிருக்கும்‌ எருசலேமுக்கு 
அடையாளம்‌. ஏனெனில்‌ இந்த எருசலேம்‌ தன்‌ மக்களுடன்‌ அடிமையாய்‌ இருக்கிறது. 


கலா. 4:26 மேலே உள்ள எருசலேமா உரிமைப்பெண்‌: நமக்கு அன்னை. 


கலா. 4:27 ஏனெனில்‌ "பிள்ளைபெறாத மலடியே மகிழ்ந்து பாரு. பேறுகால வேதனை அறி 
யாதவளே அக்களித்துப்‌ பாடி முழங்கு. ஏனெனில்‌ கைவிடப்பட்டவளின்‌ பிள்ளைகள்‌ 
கணவனோரமு வாழ்பவளின்‌ பிள்ளைகளைவிட ஏராளமானவர்கள்‌" என்று மறைநூலில்‌ 
எழுதியுள்ளது. 


கலா. 4:28 ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும்‌ ஈசாக்கைப்போல வாக்குறுதியின்‌ 
படி பிறந்த பிள்ளைகள்‌. 


கலா. 4:29 ஆனால்‌ இயல்பான முறைப்படி பிறந்தவன்‌ தூய ஆவியின்‌ ஆற்றலால்‌ பி 
றந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே இன்றும்‌ நடக்கிறது. 


கலா. 4:30 எனினும்‌ மறைநூல்‌ கூறுவதென்ன?" இந்த அடிமைப்‌ பெண்ணையும்‌ அவள்‌ 
மகனையும்‌ துரத்தி விரும்‌: ஏனெனில்‌ அடிமைப்‌ பெண்ணின்‌ மகன்‌ உரிமைப்‌ பெண்ணின்‌ 
பங்காளியாக இருக்கக்கூடாது." 


கலா. 4:31 ஆகவே சகோதர சகோதரிகளே நம்‌ அடிமைப்‌ பெண்ணின்‌ மக்கள்‌ அல்ல: 
உரிமைப்‌ 
பெண்ணின்‌ மக்கள்‌. 


5. அதிகாரம்‌ 

கலா. 5:1 கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விருவித்து நமக்கு உரிமை வாழ்வை 
அளித்துள்ளார்‌: அதில்‌ நிலைத்திருங்கள்‌. மீண்டும்‌ அடிமைத்தளை என்னும்‌ நுகத்தை 
உங்கள்மேல்‌ ஏற்றுக்கொள்ளாதூர்கள்‌. 


கலா. 5:2 பவுலாகிய நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: நங்கள்‌ விருத்தசேதனம்‌ 
செய்துகொண்டால்‌ கிறிஸ்துவால்‌ உங்களுக்குப்‌ பயனே இல்லை. 


கலா. 5:3 விருத்தசேதனம்‌ செய்துகொள்ளும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ திருச்சட்டம்‌ 
முழுவதையும்‌ கடைப்பிடிக்கக்‌ கடமை உண்டு என்பதை நான்‌ மீண்டும்‌ வற்புறுத்திக்‌ 
கூறுகிறேன்‌. 


கலா. 5:4 திருச்சட்டம்‌ சார்ந்த செயல்களால்‌ இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ ஆக இயலும்‌ 
நங்கள்‌ கிறிஸ்துவுடன்‌ உறவற்றுப்‌ போய்விட்டீர்கள்‌. 


கலா. 5:5 ஆனால்‌ நாம்‌ தூய ஆவியின்‌ துணையால்‌ நம்பிக்கையின்‌ வழியாய்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 12 of 92 


இறைவனுக்கு ஏற்புடையவர்‌ ஆக்கப்படவோம்‌ என்னும்‌ எதிர்நோக்கு நிறைவேறும்‌ என 
ஆவலோடு காத்திருக்கிறோம்‌. 


கலா. 5:6 கிறிஸ்து இயேசுவோரு இணைந்து வாழ்வோர்‌ விருத்தசேதனம்‌ செய்து 
கொண்டாலும்‌ செய்து கொள்ளாவிட்டாலும்‌ அவர்களுக்கு எப்பயனும்‌ இல்லை. அதன்பின்‌ 
வழியாய்ச்‌ செயலாற்றும்‌ நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. 


கலா. 5:7 நீங்கள்‌ நன்றாகத்தானே முன்னேறி வந்த ர்கள்‌. அப்படியிருக்க உண்மைக்குக்‌ 
கீழ்ப்படியாகபடி இப்போது உங்களைத்‌ தமுத்தவர்‌ யார்‌? 


கலா. 5:8 இவ்வாறு செய்யத்‌ தூண்டியவர்‌ உங்களை அழைத்த இறைவன்‌ அல்ல. 
கலா. 5:9 சிறிகளவு புளிப்புமாவு பிசைந்த மாவு முழுவதையும்‌ புளிக்க வைக்கிறது. 


கலா. 5:19 மாறுபட்ட கொள்கை எதையும்‌ நீங்கள்‌ ஏற்கமாட்டீர்கள்‌ என்னும்‌ உறுதியான 
நம்பிக்கையை ஆண்டவர்‌ எனக்குத்‌ தந்துள்ளார்‌. ஆனால்‌ உங்கள்‌ உள்ளத்தைக்‌ 
குழப்புவோர்‌ எவராய்‌ இருந்தாலும்‌ அவர்கள்‌ தண்டனைத்‌ தீர்ப்பைப்‌ பெறுவார்கள்‌. 


கலா. 5:11 சகோதர சகோதரிகளே விருத்தசேதனம்‌ செய்துகொள்ள வேண்மும்‌ என அறி 
விப்பதாய்‌ இருந்தால்‌ நான்‌ ஏன்‌ இன்னும்‌ துன்புறுத்தப்பட வேண்டும்‌? நான்‌ அவ்வாறு அறி 
வித்தால்‌ சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே. 


கலா. 5:12 உங்கள்‌ உள்ளங்களில்‌ குழப்பம்‌ உண்டாக்குகிறவர்கள்‌ தங்களை அலி 
களாகவே ஆக்கிக்‌ கொள்ளட்மும்‌. 


கலா. 5:13 அன்பர்களே நங்கள்‌ உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கறீர்கள்‌: அந்த 
உரிமை வாழ்வு ஊனியல்பின்‌ செயல்களுக்கு வாய்ப்பாய்‌ இராதபடி பார்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. ஒருவருக்கு ஒருவர்‌ அன்பின்‌ அடிமைகளாய்‌ இருங்கள்‌. 


கலா. 5:14"உன்மீது நீ அன்புகூர்வது போல உனக்கு அருத்திருப்பவர்மீ தும்‌ 
அன்புகூர்வாயாக" என்னும்‌ இந்த ஒரே கட்டளையில்‌ திருச்சட்டம்‌ முழுவதும்‌ நிறைவு 
பெறுகிறது. 


கலா. 5:15 ஆனால்‌ நீங்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால்‌ 
ஒருவரால்‌ ஒருவர்‌ அழிக்கப்பருவீர்கள்‌. எச்சரிக்கை. 


கலா. 5:16 எனவே நான்‌ சொல்கிறேன்‌ தூய ஆவியின்‌ தூண்முகலுக்கேற்ப வாழுங்கள்‌: 
அப்போது ஊனியல்பின்‌ இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள்‌. 


கலா. 5:17 ஊனியல்பின்‌ இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின்‌ விருப்பம்‌ ஊ 
னியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய்‌ உள்ளகால்‌ நீங்கள்‌ செய்ய வி 
ரும்பவதை உங்களால்‌ செய்ய முடிவதில்லை. 


கலா. 5:18 நீங்கள்‌ தூய ஆவியால்‌ வழிநடத்தப்பட்டால்‌ திருச்சட்டத்திற்கு 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 13 of 92 
உட்பட்டவர்களாய்‌ ஒருக்கமாட்டீர்கள்‌. 

கலா. 5:19 ஊனியல்பின்‌ செயல்கள்‌ யாவருக்கும்‌ கெளிவாய்த்‌ தெரியும்‌. அவை 
பரத்தைமை கெட்ட நடத்தை காமவெறி 


கலா. 5:2 சிலைவழிபாமு பில்லி சூனியம்‌ பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம்‌ 
கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு 


கலா. 5:21 அழுக்காறு குடிவெறி களியாட்டம்‌ முதலியவை ஆகும்‌. இத்தகையவற்றில்‌ 
ஈடுபடிவோர்‌ இறையாட்சியை உரிமைப்பேறாக அடைவதில்லை என்று நான்‌ ஏற்கெனவே 
சொன்னேன்‌. அதையே இப்போதும்‌ மீண்டும்‌ சொல்கிறேன்‌. 


கலா. 5:22 ஆனால்‌ தூய ஆவியின்‌ கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு 
நன்னயம்‌ நம்பிக்கை 

கலா. 5:23 கனிவு தன்னடக்கம்‌ என்பவை ஆகும்‌. இவையுள்ள இடத்தில்‌ திருச்சட்டத்தி 
ற்கு இடமில்லை. 


கலா. 5:24 கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள்‌ தங்கள்‌ ஊனியல்பை அதன்‌ இழிவுணர்ச்சி 
களோமும்‌ இச்சைகளோரும்‌ சேர்த்துச்‌ சிலுவையில்‌ அறைந்துவிட்டார்கள்‌. 


கலா. 5:25 தூய ஆவியின்‌ துணையால்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. எனவே அந்த ஆவி காட்ரும்‌ 
நெறியிலேயெ நடக்க முயலுவோம்‌. 


கலா. 5:26 வீண்‌ பெருமையைக்‌ தேடாமலும்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ எரிச்சல்‌ ஊட்டாமலும்‌ 
ஒருவர்மீது ஒருவர்‌ பொறாமைப்படாமலும்‌ இருப்போமாக. 


6. அதிகாரம்‌ 


கலா. 6:1 சகோதர சகோதரிகளே ஒருவர்‌ ஏதேனும்‌ குற்றத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ 
தூய ஆவியைப்‌ பெற்றிருக்கும்‌ நங்கள்‌ கனிந்த உள்ளத்தோமு அவரைக்‌ திருத்துங்கள்‌: 
அவரைப்‌ போல்‌ நீங்கள்‌ சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


கலா. 6:2 ஒருவர்‌ மற்றவருடைய சுமைகளைத்‌ தாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌: இவ்வாறு கிறி 
ஸ்துவின்‌ சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள்‌. 


கலா. 6:3 பெருமைக்குரியோராய்‌ இல்லாதிருந்தும்‌ தம்மைப்‌ பெரியவர்‌ எனக்‌ கருதுவோர்‌ 
தம்மையே ஏய்த்துக்‌ கொள்ளுகின்றனர்‌. 


கலா. 6:4 ஒவ்வொருவரும்‌ தம்‌ செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும்‌. அப்பொழுது தம்மைப்‌ 
பிறரோடு ஒப்பிட்டுப்‌ பெருமை பாராட்டாமல்‌ தாம்‌ செய்த செயல்களைப்பற்றி மட்மும்‌ 
பெருமை பாராட்ட முடியும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 14 of 92 


கலா. 6:5 ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ சுமையைத்‌ தாங்கிக்‌ கொள்ளட்ரும்‌. 


கலா. 6:6 இறைவார்த்தையைக்‌ கற்றுக்‌ கொள்வோர்‌ அதைக்‌ கற்றுக்கொருப்போருக்குத்‌ 
தமக்குள்ள நலன்கள்‌ அனைத்திலும்‌ பங்கு அளிக்கவேண்டும்‌. 


கலா. 6:7? ஏமாந்து போகவேண்டாம்‌: கடவுளைக்‌ கேலிசெய்ய முடியும்‌ என நி 
னைக்காதீர்கள்‌. ஒருவர்‌ தாம்‌ விதைப்பதையே அறுவடை செய்வார்‌. 


கலா. 6:8 தம்‌ ஊனியல்பாகிய நிலத்தில்‌ விதைப்போர்‌ அந்த இயல்பிலிருந்து அழிவையே 
அறுவடை செய்வர்‌. ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில்‌ விதைப்போர்‌ அந்த ஆவி 
அருளும்‌ நிலைவாழ்வை அறுவடை செய்வர்‌. 


கலா. 6:9 நன்மைசெய்வதில்‌ மனம்களாரகிருப்போமாக. நாம்‌ களர்ச்சி அடையாதி 
ருந்தால்‌. தக்க காலத்தில்‌ அறுவடை செய்வோம்‌. 


கலா. 6:19 ஆகையால்‌ இன்னும்‌ காலம்‌ இருக்கும்போதே எல்லாருக்கும்‌ சிறப்பாக நம்பி 
க்கை கொண்டோரின்‌ குரும்பத்தினருக்கும்‌ நன்மை செய்ய முன்வருவோம்‌. 


கலா. 6:11 இப்பொழுது என்‌ கைப்பட நான்‌ உங்களுக்கு எழுதுகிறேன்‌. எவ்வளவு பெரிய 
எழுத்துக்களில்‌ எழுதுகிறேன்‌ பாருங்கள்‌. 


கலா. 6:12 உலகின்‌ முன்‌ நல்லவர்களாய்‌ நடிக்க விரும்புகிறவர்களே விருத்தசேதனம்‌ 
செய்து கொள்ளும்படி உங்களைக்‌ கட்டாயப்‌ பருத்துகிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ சி 
லுவைமைமுன்னிட்ருக்‌ தாங்கள்‌ துன்புறுத்தப்படாமல்‌ இருக்கவே அவர்கள்‌ இப்படிச்‌ செய்கி 
றார்கள்‌. 


கலா. 6:13 விருத்தசேதனம்‌ செய்துகொண்ட அவர்களே திருச்சட்டத்தைக்‌ கடைப்பிடிப்பதி 
ல்லை. ஆனால்‌ உங்கள்‌ உடலில்‌ செய்யப்படும்‌ அறுவையை முன்னிட்டுக்‌ தாங்கள்‌ 
பெருமை பாராட்டிக்‌ கொள்வதற்காகவே நீங்கள்‌ விருத்தசேகனம்‌ செய்து கொள்ள 
வேண்டுமென விரும்புகிறார்கள்‌. 


கலா. 6:14 நானோ நம்‌ ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவையை அன்றி வேறு 
எதைப்பற்றியும்‌ ஒருபோதும்‌ பெருமை பாராட்ட மாட்டேன்‌. அதன்‌ வழியாகவே என்னைப்‌ 
பொறுத்தவரையில்‌ உலகம்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்கிறது. உலகைப்‌ 
பொறுத்தவரையில்‌ நானும்‌ சிலுவையில்‌ 

அறையப்பட்டிருக்கிறேன்‌. 


கலா. 6:15 விருத்தசேதனம்‌ செய்துகொள்வதும்‌ செய்து கொள்ளாமல்‌ இருப்பதும்‌ ஒன்றே. 
புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. 


கலா. 6:16 இந்தக்‌ கொள்கையைப்‌ பின்பற்றுவோருக்கும்‌ கடவுளின்‌ மக்களாகிய 
இஸ்ரயேலருக்கும்‌ அமைதியும்‌ இரக்கமும்‌ உரித்தாகுக. 


கலா. 6:12 இனிமேல்‌ எவரும்‌ எனக்குத்‌ தொல்லை கொடுக்கவேண்டாம்‌. ஏனெனில்‌ உன்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 15 of 92 


உடலில்‌ உள்ள தழும்புகள்‌ நான்‌ இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம்‌. 


கலா. 6:18 சகோதர சகோதரிகளே நம்‌ ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ அருள்‌ 
உங்களோமு 
இருப்பதாக. ஆமென்‌ . 


Ephesians - எபேசியருக்கு எழுதிய திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 

எபே. 1:1 இயேசு கிறிஸ்துவோமு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும்‌ எபேசு நகர 
இறைமக்களுக்கு கடவுளின்‌ திருவுளத்தால்‌ திருத்தூதனாயிருக்கும்‌ பவுல்‌ எழுதுவது: 
எபே. 1:2 நம்‌ கந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்‌ 
உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


எபே. 1:3 நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ தந்தையும்‌ கடவுளுமானவர்‌ போற்றி. 
அவர்‌ விண்ணகம்‌ சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும்‌ கிறிஸ்து வழியாக நம்மீது 
பொழிந்துள்ளார்‌ . 


எபே. 1:4 நாம்‌ தூயோராகவும்‌ மாசற்றோராகவும்‌ தம்‌ திருமுன்‌ விளங்கும்படி உலகம்‌ 
தோன்றுவதற்கு முன்பே கடவுள்‌ நம்மைக்‌ கிறிஸ்து வழியாகக்‌ கோர்ந்தெருத்தார்‌. 

எபே. 1:5 அவர்‌ நம்மை இயேசு கிறிஸ்துவின்‌ மூலம்‌ தமக்குச்‌ சொந்தமான பி 
ள்ளைகளாக்கிக்‌ கொள்ள அன்பினால்‌ முன்குறித்துவந்தார்‌. இதுவே அவரது விருப்பம்‌: 


எபே. 1:6 இதுவே அவரது திருவுளம்‌. இவ்வாறு தம்‌ அன்பார்ந்த மகன்‌ வழியாக நம்மீது 
ஒப்புயர்வற்ற அருளைப்‌ பொழிந்தருளியதால்‌ அவரது புகழைப்‌ பாருகிறோம்‌. 


எபே. 1:7 கிறிஸ்து இரக்கம்‌ சிந்தி தம்‌ அருள்வளத்கிற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளி 
த்துள்ளார்‌: இம்மீட்பால்‌ குற்றங்களிலிருந்து நாம்‌ மன்னிப்புப்‌ பெறுகிறோம்‌. 

எபே. 1:8 அந்த அருளை அவர்‌ நம்மில்‌ பெரு கச்செய்து அனைத்து ஞானத்தையும்‌ அறி 
வுத்திறனையும்‌ தந்துள்ளார்‌. 


எபே. 1:9 அவர்‌ தமது திருவுளத்தின்‌ மறைபொருளை நமக்குக்‌ தெரியப்பமுத்‌ தியுள்ளார்‌. 
இது கிறிஸ்து வழியாகக்‌ கடவுள்‌ விரும்பிச்‌ செய்த தீர்மானம்‌. 


எபே. 1:18 கால நிறைவில்‌ விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறி 
ஸ்துவின்‌ தலைமையில்‌ ஒன்று சேர்க்க வேண்டும்‌ என்ற திட்டமோ அம்மறைபொருள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 16 of 92 


எபே. 1:11 கடவுள்‌ தமது திருவுளத்தின்‌ திட்டத்தின்படி அனைத்தையும்‌ செயல்படுத்தி 
வருகிறார்‌. அவரது தீர்மானத்தால்‌ நாம்‌ முன்குறிக்கப்பட்ரு கிறிஸ்து வழியாய்‌ அவரது 
உரிமைப்பேற்றுக்கு உரியவரானோம்‌. 


எபே. 1:12 இவ்வாறு கிறிஸ்துவின்மேல்‌ முதலில்‌ நம்பிக்கை வைத்த நாங்கள்‌ 
கடவுளுடைய மாட்சியைப்‌ புகழ்ந்து பாட வேண்டுமென அவர்‌ விரும்பினார்‌. 


எபே. 1:13 நீங்களும்‌ உங்களுக்கு மீட்பளிக்கும்‌ நற்செய்தியாகிய உண்மையின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு அவர்மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால்‌ 
அவருக்குள்‌ முத்திரையிடப்பட்டீர்கள்‌. 


எபே. 1:14 அந்தத்‌ தூய ஆவியே நாம்‌ மீட்படைந்து உரிமைப்பேறு பெறுவோம்‌ என்பகை 
உறுகிப்பருத்தும்‌ அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின்‌ புகழ்‌ வி 
ளங்கும்‌. 


எபே. 1:15 ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின்மீது நீங்கள்‌ கொண்முள்ள நம்பிக்கை 
பற்றியும்‌ இறைமக்கள்‌ அனைவரிடமும்‌ நீங்கள்‌ செலுத்தும்‌ அன்பு பற்றியும்‌ கேள்வியுற்று 


எபே. 1:16 நான்‌ இறைவனிடம்‌ வேண்டும்போது உங்களை நினைவுகூர்ந்து உங்களுக்காக 
நன்றி செலுத்தத்‌ தவறுவதில்லை. 


எபே. 1:12 நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ கடவுளும்‌ மாட்சி மிகு 
தந்தையுமானவர்‌ அவரை முழுமையாக நங்கள்‌ அறிந்துகொள்ளுமாறு ஞானமும்‌ வெளி 
ப்பாரும்‌ கரும்‌ தூய ஆவியை உங்களுக்கு அருள்வராக. 


எபே. 1:18 கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கைத்‌ தந்துள்ளது 
என்றும்‌ இறைமக்களுக்கு அவர்‌ அளிக்கும்‌ உரிமைப்பேறு எத்துணை மாட்சி மிக்கது 
என்றும்‌ 


எபே. 1:19 அவர்மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம்‌ செயலாற்றுகிற அவரது 
வல்லமை எத்துணை ஓப்புயர்வு அற்றது மேலானது என்றும்‌ நீங்கள்‌ அறியுமாறு உங்கள்‌ 
அகக்கண்கள்‌ ஒளியூட்டப்‌ பெறுவனவாக. கடவுள்‌ வலிமை மிக்க தம்‌ ஆற்றலை 


எபே. 1:28 கிறிஸ்துவிடம்‌ செயல்பருக்தி இறந்த அவரை உயிர்த்தெழச்‌ செய்து வி 
ண்ணுலகில்‌ தமது வலப்பக்கத்தில்‌ அமர்த்தினார்‌. 


எபே. 1:21 அதன்மூலம்‌ ஆட்சியாளர்‌ அதிகாரம்‌ கொண்டோர்‌ வல்லமை உடையோர்‌ 
தலைமை தாங்குவோர்‌ ஆகிய அனைவருக்கும்‌ மேலாகவும்‌ அவரை உயர்த்தினார்‌: 
இவ்வுலகில்‌ மட்ரும்‌ அல்ல: வரும்‌ உலகிலும்‌ வேறு எப்பெயர்‌ கொண்டோயிருக்கும்‌ 
மேலாகவும்‌ அவரை உயர்த்தினார்‌. 


எபே. 1:22 அனைவரையும்‌ கிறிஸ்துவுக்கு அடிபணியச்செய்து அனைத்துக்கும்‌ மேலாக 
அவரைத்‌ திருச்சபைக்குத்‌ தலையாகத்‌ தந்தருளினார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 17 of 92 


எபே. 1:23 திருச்சவையே அவரது உடல்‌. எங்கும்‌ எல்லாவற்றையும்‌ நிரப்புகின்ற அவரால்‌ 
அது நிறைவு பெறுகின்றது. 


2. அதிகாரம்‌ 


எபே. 2:1 உங்களுடைய குற்றங்களையும்‌ பாவங்களையும்‌ முன்னிட்டு நீங்கள்‌ 
இறந்தவர்களாய்‌ இருந்தீர்கள்‌. 


எபே. 2:2 அப்பொழுது நீங்கள்‌ இவ்வுலகப்போக்கின்படி வான்வெளியில்‌ அதிகாரம்‌ 
செலுத்தும்‌ தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள்‌. கடவுளுக்குக்‌ கீழ்ப்படியாத மக்களி 
டையே இப்போது செயலாற்றும்‌ தீய ஆற்றலுக்குப்‌ பணிந்து நடந்தீர்கள்‌. 


எபே. 2:3 இந்நிலையில்‌ தான்‌ ஒரு காலத்கில்‌ நாம்‌ எல்லாரும்‌ இருந்தோம்‌. நம்முடைய 
ஊனியல்பின்‌ கீ£யநாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும்‌ மனமும்‌ விரும்பியவாறு செயல்பட்ரு 
மற்றவர்களைப்‌ போலவே நாமும்‌ இயல்பாகக்‌ கடவுளின்‌ சினத்துக்கு ஆனானோம்‌. 


எபே. 2:4 ஆனால்‌ கடவுள்‌ மிகுந்த இரக்கம்‌ உடையவர்‌. அவர்‌ நம்மீது மிகுந்த 
அன்புகொண்டருள்ளார்‌. 


எபே. 2:5 குற்றங்களின்‌ காரணமாம்‌ இறந்தவர்களாயிருந்த நாம்‌ ௮வ்வன்பின்‌ மூலம்‌ 
இணைந்து உயிர்பெறச்‌ செய்தார்‌. நீங்கள்‌ மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. 


எபே. 2:5 இயேசு கிறிஸ்துவோரு இணைந்த நிலையில்‌ நாம்‌ அவரோரு உயிர்த்தெழவும்‌ 
விண்ணுலகில்‌ அவரோடு அமரவும்‌ செய்தார்‌. 


எபே. 2:7 கிறிஸ்து இயேசு வழியாகக்‌ கடவுள்‌ நமக்குச்‌ செய்த நன்மையையும்‌ அவரது 
ஒப்புயர்வற்ற அருள்‌ வளத்தையும்‌ இனிவரும்‌ காலங்களிலும்‌ எழுத்துக்‌ காட்ருவதற்காகவே 
இவ்வாறு செய்தார்‌. 


எபே. 2:8 நீங்கள்‌ அந்த அருளாலேயே நம்பிக்கையின்‌ வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. 
இது உங்கள்‌ செயல்‌ அல்ல: மாறாக இது கடவுளின்‌ கொடை. 


எபே. 2:9 இது மனிதச்‌ செயல்காளல்‌ ஆனது அல்ல. எனவே எவரும்‌ பெருமை பாராட்ட 
இயலாது. 


எபே. 2:19 ஏனெனில்‌ நாம்‌ கடவுளின்‌ கைவேலைப்பாரு: நற்செயல்கள்‌ புரிவதற்கென்றே 
கிறிஸ்து இயேசு வழியாய்ப்‌ படைக்கப்பட்டிருக்கும்‌. இவ்வாறு நற்செயல்கள்‌ புரிந்து 
வாழும்படி கடவுள்‌ முன்கூட்டியே ஏற்பாமு செய்திருக்கிறார்‌. 


எபே. 2:11 எனவே பிறப்பால்‌ பிற இனத்தாராய்‌ இருக்க நங்கள்‌ உங்கள்‌ முன்னைய நி 
லையை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. ஊடலில்‌ கையால்‌ விருத்தசேதனம்‌ செய்து 
கொண்டவர்கள்‌ உங்களை விருத்தசேதனம்‌ செய்யாகோர்‌ எனக்கூறி இகழ்ந்தார்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 18 of 92 


எபே. 2:12 அக்காலத்தில்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாகவர்களாகவும்‌ 
இஸ்ரயேலரின்‌ சமுதாயத்துக்குப்‌ புறம்பானவர்களாகவும்‌ வாக்குறுதியைக்‌ கொண்டிருந்த 
உடன்படிக்கைக்கு அன்னியர்களாகவும்‌ எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும்‌ இவ்வுலகில்‌ 
இருந்த ர்கள்‌. 

எபே. 2:13 ஒரு காலத்தில்‌ தொலைவில்‌ இருந்த நீங்கள்‌ இப்பொழுது இயேசு கிறி 
ஸ்துவோமு இணைந்து அவரது இரக்கத்தின்‌ மூலம்‌ அருகில்‌ கொண்டு வரப்பட்டிருக்கி 
றீர்கள்‌. 

எபே. 2:14 ஏனெனில்‌ அவரே நமக்கு அமைதி அருள்பவர்‌. அவரே இரண்டு 


இனத்தவரையும்‌ பிரித்து நின்ற பகைமை என்னும்‌ சுவரை தமது உடலில்‌ ஏற்ற துன்பத்தி 
ன்‌ வழியாய்த்‌ தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபருத்தினார்‌. 

எபே. 2:15 பல கட்டளைகளையும்‌ விதிகளையும்‌ கொண்ட யூகச்‌ சட்டத்தை அழித்தார்‌. 
இரு இனத்தவரையும்‌ தம்மோரு இணைந்திருக்கும்‌ புதியதொரு மனித இனமாகப்‌ 
படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார்‌. 


எபே. 2:16 தூமே துன்புற்றுப்‌ பகைமையை அழித்தார்‌. சிலுவையின்‌ வழியாக இரு 
இனத்தவரையும்‌ ஏரடலாக்கிக்‌ கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படிச்‌ செய்தார்‌. 


எபே. 2:17 அவர்‌ வந்து தொலைவில்‌ இருந்த உங்களுக்கும்‌ அங்கிருந்த அவர்களுக்கும்‌ 
அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார்‌. 


எபே. 2:18 அவர்‌ வழியாகவே இரு இனக்கவராகிய நாம்‌ ஒரே தூய ஆவி மூலம்‌ நம்‌ 
தந்தையை அணுகும்பேறு பெற்றிருக்கிறோம்‌. 


எபே. 2:19 எனவே இனி நீங்கள்‌ அன்னியர்‌ அல்ல: வேற்று நாட்டினரும்‌ அல்ல. 
இறைமக்கள்‌ சமுதாயத்தின்‌ உடன்‌ குடிமக்கள்‌: கடவுளின்‌ குரும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
எபே. 2:28 திருத்தூதர்கள்‌ இறைவாக்கினர்கள்‌ ஆகியோர்களை அடித்தளமாகவும்‌ கிறி 
ஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும்‌ கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய்‌ இருக்கி 
றீர்கள்‌. 


எபே. 2:21 கிறிஸ்துவின்‌ உறவில்‌ கட்டடம்‌ முழுவதும்‌ இசைவாகப்‌ பொருந்தி 
ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. 


எபே. 2:22 நீங்களும்‌ அவரோரு இணைந்து தூய ஆவி வழியாகக்‌ கடவுளின்‌ உறைவி 
டமாகக்‌ கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌. 
3. அதிகாரம்‌ 


எபே. 3:1 இதன்‌ காரணமாக பிற இனத்தவராகிய உங்களுக்காகக்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 19 of 92 


பொருட்ருப்‌ பவுலாகிய நான்‌ கைதியாக இருக்கிறேன்‌. 


எபே. 3:2 உங்கள்‌ நலனுக்காகக்‌ கடவுளின்‌ அருளால்‌ எனக்களிக்கப்பட்ட பொறுப்பைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌ என எண்ணுகிறேன்‌. 


எபே. 3:3 ஆந்த மறைபொருள்‌ எனக்கு இறை வெளிப்பாட்டின்‌ வழியாகவே தெரி 
யப்பருத்தப்பட்டது. அதைப்பற்றி நான்‌ ஏற்கெனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியி 
ருக்கிறேன்‌. 


எபே. 3:4 அதை நீங்கள்‌ வாசிக்கும்போது கிறிஸ்துவைப்‌ பற்றிய மறைபொருளை நான்‌ 
புரிந்து கொண்டேன்‌ என்பதை நீங்கள்‌ உணர்ந்து கொள்ளலாம்‌. 


எபே. 3:5 அந்த மறைபொருள்‌ மற்ற தலைமுறைகளில்‌ வாழ்ந்த மக்களுக்குத்‌ தெரிவி 
க்கப்படவில்லை. ஆனால்‌ இப்போது தூய ஆவி வழியாகத்‌ தூய கிருத்தூகருக்கும்‌ 
இறைவாக்கினருக்கும்‌ வெளிப்பமுத்‌ தப்பட்முள்ளது. 


எபே. 3:56 நற்செய்தியின்‌ வழியாக பிற இனத்தாரும்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ மூலம்‌ உடன்‌ 
உரிமையாளரும்‌ ஒரே உடலின்‌ உறுப்பினரும்‌ வாக்குறுதியின்‌ உடன்‌ பங்காளிகளும்‌ ஆகி 
யிருக்கிறார்கள்‌ என்பதே அம்மறைபொருள்‌ . 


எபே. 3:7 கடவுள்‌ வல்லமையோமு என்னுள்‌ செயல்பட்ரு எனக்கு அளித்த அவரது 
அருள்கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின்‌ தொண்டன்‌ ஆனேன்‌. 


எபே. 3:8 கிறிஸ்துவின்‌ அளவற்ற செல்வத்தைப்பற்றிய நற்செய்தியை பிற 
இனக்காருக்கு அறிவிக்கவும்‌ 


எபே. 3:9 எல்லாவற்றையும்‌ படைத்த கடவுளுக்குள்‌ ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த 
மறைபொருளின்‌ திட்டம்‌ இன்னதென யாவருக்கும்‌ தெளிவுபருத்தவும்‌ இறைமக்கள்‌ 
அனைவருள்ளும்‌ மிகவும்‌ கடையவனாகிய எனக்கு இந்த அருள்‌ வழங்கப்பட்ருள்ளது. 


எபே. 3:18 அதன்மூலம்‌ பலவகையில்‌ விளங்கும்‌ கடவுளின்‌ ஞானத்தை ஆட்சிபுரிவோர்‌ 
வான்வெளியில்‌ அதிகாரம்‌ செலுத்துவோர்‌ ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக 
வெளிப்பருத்த முடிகிறது. 


எபே. 3:11 இவ்வாறு கடவுள்‌ ஊழி காலமாகக்‌ கொண்டிருந்த திட்டத்தை நம்‌ ஆண்டவர்‌ 
இயேசு கிறிஸ்து வழியாய்‌ நிறைவேற்றினார்‌. 


எபே. 3:12 கிறிஸ்துவின்‌ மீது நாம்‌ கொண்டுள்ள நம்பிக்கையின்‌ வழியாகக்‌ கடவுளை 
நம்பிக்கையின்‌ வழியாகக்‌ கடவுளை உறுதியான நம்பிக்கையோரு அணுகும்‌ உரிமையும்‌ 
துணிவும்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ளது. 


எபே. 3:13 ஆகவே உங்கள்‌ பொருட்ரு நான்‌ பரும்‌ துன்பங்களைக்‌ கண்டு நங்கள்‌ 
மனந்களர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன்‌. அத்துன்பங்களே உங்களுக்குப்‌ 
பெருமையாக அமையும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 28௦1 92 


எபே. 3:14 இதன்‌ காரணமாக விண்ணுலகிலும்‌ மண்ணுலகிலும்‌ உள்ள ஒவ்வொரு 
குரும்பமும்‌ 


எபே. 3:15 உண்மையிலேயே குரும்பமாய்‌ விளங்குவகற்குக்‌ காரணமாய்‌ இருக்கிற 
தந்தையிடம்‌ நான்‌ மண்டியிட்ரு வேண்டுகிறேன்‌. 


எபே. 3:16 அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள்‌ உள்ளத்திற்கு வல்லமையும்‌ 
ஆற்றலும்‌ தம்‌ தூய ஆவி வழியாகத்‌ தந்தருளுவாராக. 


எபே. 3:17 நம்பிக்கையின்‌ வழியாக கிறிஸ்து உங்கள்‌ உள்ளங்களில்‌ குடிகொள்வாராக. 
அன்பே உங்கள்‌ வாழ்வுக்கு ஆணிவேரும்‌ அடித்தளமுமாய்‌ அமைவதாக. 


எபே. 3:18 இறைமக்கள்‌ ௮னைவரோமும்‌ சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின்‌ அகலம்‌ 
நீளம்‌ உயரம்‌ ஆழம்‌ என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாக இந்த அன்பை அறி 
ந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ பெறுவீர்களாக. 


எபே. 3:19 அதன்‌ மூலம்‌ கடவுளின்‌ முழு நிறைவையும்‌ நீங்கள்‌ 
பெற்றுக்கொள்வீர்களாக. 


எபே. 3:29 நம்முள்‌ வல்லமையோமு செயல்பருபவரும்‌ நாம்‌ வேண்ருவகற்கும்‌ நி 
னைப்பதற்கும்‌ மிகவும்‌ மேலாக அனைத்தையும்‌ செய்ய வல்லவருமான கடவுளுக்கே 


எபே. 3:21 திருச்சபையில்‌ கிறிஸ்து இயேசு வழியாக கலைமுறை தலைமுறையாக 
என்றென்றும்‌ மாட்சி உரித்தாகுக. ஆமென்‌. 
4. அதிகாரம்‌ 


எபே. 4:1 ஆதலால்‌ ஆண்டவர்‌ பொருட்டு கைதியாக இருக்கும்‌ நான்‌ உங்களைக்‌ கெஞ்சி 
க்‌ கேட்கிறேன்‌: நீங்கள்‌ பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள்‌. 

எபே. 4:2 முழு மனத்தாழ்மையோரும்‌ கனிவோமும்‌ பொறுமையோடும்‌ ஒருவரையொருவர்‌ 
அன்புடன்‌ காங்கி 

எபே. 4:3 அமைதியுடன்‌ இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும்‌ ஒருமைப்பாட்டைக்‌ 
காத்துக்‌ கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள்‌. 

எபே. 4:4 நீங்கள்‌ ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. ஒரே 
எதிர்நோக்கு இருப்பது போல உடலும்‌ ஒன்றே: தூய ஆவியும்‌ ஒன்றே. 


எபே. 4:5 அவ்வாறே ஆண்டவர்‌ ஒருவரே: நாம்‌ கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே: தி 
ருமுமுக்கு ஒன்றே. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 21 of 92 


எபே. 4:6 எல்லாருக்கும்‌ கடவுளும்‌ கந்தையுமானவர்‌ ஒருவரே: அவர்‌ எல்லாருக்கும்‌ 
மேலானவர்‌: எல்லார்‌ மூலமாகவம்‌ செயலாற்றுபவர்‌: எல்லாருக்குள்ளும்‌ இருப்பவர்‌. 


எபே. 4:7 கிறிஸ்து கொருக்க விரும்பும்‌ அளவுக்கேற்ப நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ அருள்‌ 
அளிக்கப்பட்ருள்ளது. 


எபே. 4:8 ஆகையால்தான்‌ "அவர்‌ உயரே ஏறிச்‌ சென்றார்‌: அப்போது சிறைப்பட்ட கைதி 
களை இழுத்துச்‌ சென்றார்‌: மனிதருக்குப்‌ பரிசுகளை வழங்கினார்‌" என்று மறைநூல்‌ 
கூறுகிறது. 


எபே. 4:9"ஏறிச்‌ சென்றார்‌" என்பதனால்‌ அதன்‌ முன்பு மண்ணுலகின்‌ கீழான பகுதி 
களுக்கு அவர்‌ இறங்கினார்‌ என்று விளங்குகிறது அல்லவா? 


எபே. 4:19 கீழே இறங்கியவர்தான்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கும்படி எல்லா 
வானுலகங்களுக்கும்‌ மேலாக ஏறிச்‌ சென்றவர்‌. 


எபே. 4:11 அவரே சிலரைத்‌ திருத்தூதராகவும்‌ சிலரை இறைவாக்கினராகவும்‌ வேறு சி 
லரை நற்செய்தியாளர்களாகவும்‌ ஏற்பருத்தினார்‌. 


எபே. 4:12 திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்பருத்தவும்‌ கிறிஸ்துவின்‌ 
உடலைக்‌ கட்டி எழுப்பவும்‌ இவர்களை அவர்‌ ஏற்படுத்தினார்‌. 


எபே. 4:13 அதனால்‌ நாம்‌ எல்லாரும்‌ இறை மகனைப்‌ பற்றிய அறிவிலும்‌ நம்பிக்கையி 
லும்‌ ஒருமைப்பாட்டை அடைவோம்‌. கிறிஸ்துவிடம்‌ காணப்பட்ட நிறைவைப்‌ பெறுமளவுக்கு 
நாம்‌ முதிர்ச்சியடைவோம்‌. 


எபே. 4:14 ஆகவே இனி நாம்‌ குழந்தைகளைப்போல்‌ இருக்கக்‌ கூடாது. மனிதருடைய 
தந்திரங்களையும்‌ சூழ்ச்சிகளையும்‌ தவறுக்கு வழி நடத்தும்‌ ஏமாற்று வழிகளையும்‌ நம்பி 
அவர்களுடைய போதனைகள்‌ என்னும்‌ காற்றால்‌ அடித்துச்செல்லப்பட்ரு அங்குமிங்கும்‌ 

அலைக்கழிக்கப்படக்கூடாது. 


எபே. 4:15 மாறாக அன்பின்‌ அடிப்படையில்‌ உண்மை பேசி கலையாகிய கிறிஸ்துவைப்‌ 
போன்று எல்லாவற்றிலும்‌ நாம்‌ வளரவேண்டும்‌. 


எபே. 4:16 அவரால்தான்‌ முழு உடலும்‌ இசைவாய்‌ப்‌ பொருந்தித்‌ தன்னிடமுள்ள தசை 
நார்களால்‌ இறுக்கிப்‌ பிணைக்கப்பட்முள்ளது. ஒவ்வோர்‌ உறுப்பும்‌ தனக்கே குறிக்கப்பட்ட 
பணியைச்‌ செய்வதால்‌ உடல்‌ வளர்ச்சி பெற்று அன்பால்‌ கட்டமைப்புப்‌ பெற்று வளர்ச்சி 
யடைகிறது. 

எபே. 4:17 ஆகலால்‌ நான்‌ ஆண்டவர்‌ பெயரால்‌ வற்புறுத்‌ திச்‌ சொல்வது இதுவே: பிற 
இனத்தவர்‌ வாழ்வதுபோல்‌ இனி நீங்கள்‌ வாழக்கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ வீணான 
எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள்‌. 


எபே. 4:18 அவர்களது மனம்‌ இருளடைந்கிருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 22 of 92 


விளைவாய்‌ ஏற்பட்ட அறியாமையின்‌ காரணத்தால்‌ அவர்கள்‌ கடவுள்‌ தரும்‌ வாழ்வுக்குப்‌ 
புறம்பானவர்களாக இருக்கிறார்கள்‌. 


எபே. 4:19 அவர்கள்‌ உள்ளம்‌ மரத்துப்போய்ப்‌ பேராசை கொண்டு ஒழுக்கக்‌ கேடான 
செயல்களில்‌ எல்லாம்‌ ஈமுபட்முத்‌ தங்களைக்‌ காமவெறிக்கும்‌ உட்பருத்தினார்கள்‌. 


எபே. 4:28 ஆனால்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ கற்றறிந்தது இதுவல்ல. 


எபே. 4:21 உண்மையில்‌ நங்கள்‌ இயேசுவைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டதும்‌ கற்றறிந்‌ ததும்‌ 
அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்கது. 


எபே. 4:22 எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால்‌ 
ஏமாந்து அழிவுறும்‌ பழைய மனிதருக்குரிய இயல்பைக்‌ களைந்துவிருங்கள்‌ . 


எபே. 4:23 உங்கள்‌ மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும்‌ . 


எபே. 4:24 புதிய மனிகருக்குரிய இயல்பை உண்மையான நீதியிலும்‌ தூய்மையிலும்‌ வெளி 
ப்பரும்‌. 

எபே. 4:25 ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோரு ஒருவர்‌ உண்மை பேசுங்கள்‌. ஏனெனி 
ல்‌ நாம்‌ யாவரும்‌ ஒருடலில்‌ உறுப்புகளாய்‌ இருக்கிறோம்‌. 

எபே. 4:26 சினமுற்றாலும்‌ பாவம்‌ செய்யாதிருங்கள்‌: பொழுது சாய்வதற்குள்‌ உங்கள்‌ சி 

னம்‌ தணியமட்ரும்‌. 

எபே. 4:27 அலகைக்கு இடம்‌ கொடாசதரர்கள்‌. 

எபே. 4:28 திருடர்‌ இனித்‌ திருடாமல்‌ இருக்கட்டும்‌. மாறாக தேவையில்‌ 


உழல்வோருக்குப்‌ பகிர்ந்து கொருக்கத்‌ தங்களிடம்‌ பொருள்‌ இருக்கும்‌ வகையில்‌ 
தாங்களே தங்கள்‌ கைகளால்‌ நேர்மையோடு பாமுபட்டு உழைக்கட்ரும்‌. 


எபே. 4:29 கெட்ட வார்த்தை எதுவும்‌ உங்கள்‌ வாயினின்று வரக்கூடாது. கேட்போர்‌ 
பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள்‌ வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே 
பேசுங்கள்‌. 


எபே. 4:30 கடவுளின்‌ தூய ஆவியார்க்குத்‌ துயரம்‌ வருவிக்காதீர்கள்‌. மீட்பு நாளை 
முன்னிட்டு உங்கள்மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர்‌ இருக்கிறார்‌. 


எபே. 4:31 மனக்கசப்பு சீற்றம்‌ சினம்‌ கூச்சல்‌ பழிச்சொல்‌ எல்லாவற்றையும்‌ தீமை 
அனைத்தையும்‌ உங்களை விட்ரு நீக்குங்கள்‌. 


எபே. 4:32 ஒருவருக்கொருவர்‌ நன்மைசெய்து பரிவு காட்ருங்கள்‌: கடவுள்‌ உங்களைக்‌ கி 
றிஸ்து வழியாக மன்னித்ததுபோல நீங்களும்‌ ஒருவரை ஒருவர்‌ மன்னியுங்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 23 of 92 


5. அதிகாரம்‌ 

எபே. 5:1 ஆகவே நீங்கள்‌ கடவுளின்‌ அன்பார்ந்த பிள்ளைகளாய்‌ அவரைப்போல்‌ 
ஆகுங்கள்‌. 

எபே. 5:2 கிறிஸ்து உங்களுக்காகத்‌ தம்மை நறுமணம்‌ வீசும்‌ பலியும்‌ காணிக்கையுமாகக்‌ 
கடவுளிடம்‌ ஒப்படைத்து உங்களிடம்‌ அன்புகூர்ந்தது போல நீங்களும்‌ அன்பு கொண்டு 
வாழுங்கள்‌. 


எபே. 5:3 பரத்தமை அனைத்து ஒழுக்கக்கேருகள்‌ பேராசை ஆகியவற்றின்‌ பெயர்‌ கூட 
உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறைமக்களுக்கு ஏற்ற நடத்தை. 


எபே. 5:4 அவ்வாறே வெட்கங்கெட்ட செயல்‌ மடத்தனமான பேச்சு பகடி பண்ணுதல்‌ ஆகி 
யவை தகாதவை: நன்றி சொல்லுதலே தகும்‌. 

எபே. 5:5 ஏனெனில்‌ பரத்தமையில்‌ ஈருபருவோர்‌ ஒழுக்கக்‌ கேடாக நடப்போர்‌ சிலை ஷி 
பாடாகிய பேராசை கொண்டோர்‌ போன்ற எவரும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ கடவுளுக்கும்‌ உரிய 
அரசில்‌ உரிமைப்‌ பேறு அடையார்‌ என்பகை நீங்கள்‌ அறிந்து கொள்ளுங்கள்‌. 


எபே. 5:6 வீண்‌ வார்த்தைகளால்‌ உங்களை யாரும்‌ ஏமாற்ற விடாதீர்கள்‌. ஏனெனில்‌ 
மேற்கூறிய செயல்களால்தான்‌ கீழ்ப்படியாக மக்கள்‌ மீது கடவுளின்‌ சினம்‌ வருகின்றது. 


எபே. 5:7 எனவே அவர்களோடு நீங்கள்‌ எதிலும்‌ பங்கு கொள்ள வேண்டாம்‌. 


எபே. 5:8 ஒரு காலத்தில்‌ இருளாய்‌ இருந்த நீங்கள்‌ இப்போது ஆண்டவரோமு இணைந்து 
ஒளியாய்‌ இருக்கிறீர்கள்‌. ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள்‌. 


எபே. 5:9 ஏனெனில்‌ ஒளியே எல்லா நன்மையையும்‌ நீதியையும்‌ உண்மையையும்‌ விளைவி 
க்கிறது. 


எபே. 5:19 ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள்‌. 


எபே. 5:11 பயனற்ற இருளின்‌ செயல்களைச்‌ செய்கிறவர்களோமு உங்களுக்கு உறவு 
வேண்டாம்‌. அவை குற்றமென எடுத்துக்காட்ருங்கள்‌. 


எபே. 5:12 அவர்கள்‌ மறைவில்‌ செய்பவற்றைச்‌ சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. 


எபே. 5:13 அவர்கள்‌ செய்வகை எல்லாம்‌ குற்றமென ஒளியானது எடுத்துக்காட்டும்போது 
அவற்றின்‌ உண்மைநிலை வெளியாகிறது. 


எபே. 5:14 அவ்வாறு கெளிவாக்கப்பருவகெல்லாம்‌ ஒளிமயமாகிறது. ஆதலால்‌" தூங்குகி 
றவனே விழித்தெழு: இறந்தவனே உயிர்பெற்றெழு: கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார்‌" 
என்று கூறப்பட்டுள்ளது. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 24 of 92 


எபே. 5:15 ஆகையால்‌ உங்கள்‌ நடத்தையைப்‌ பற்றி மிகவும்‌ கருத்தாய்‌ இருங்கள்‌. 
ஞானமற்றவர்களாய்‌ வாழாமல்‌ ஞானத்கோரு வாழுங்கள்‌. 


எபே. 5:16 இந்த நாள்கள்‌ பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும்‌ பயன்பருத்துங்கள்‌: 
எபே. 5:17 ஆகவே அறிவிலிகளாய்‌ இராமல்‌ ஆண்டவருடைய திருவுளம்‌ யாது எனப்‌ புரி 
நீது கொள்ளுங்கள்‌. 


எபே. 5:18 திராட்சை மது அருந்திக்‌ குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள்‌. இது தாறுமாறான 
வாழ்வுக்கு வழிகோலும்‌. மாறாக தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்பமுங்கள்‌. 


எபே. 5:19 உங்கள்‌ உரையாடல்களில்‌ கிருப்பாடல்கள்‌ புகழ்ப்பாக்கள்‌ ஆவிக்குரிய 
பாடல்கள்‌ ஆகியவை இடம்பெறட்டும்‌. உளமார இசை பாடி ஆண்டவரைப்‌ போற்றுங்கள்‌. 


எபே. 5:28 நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ எல்லாவற்றிற்‌ காகவும்‌ 
எப்போதும்‌ தந்தையாம்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள்‌. 

எபே. 5:21 கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர்‌ பணிந்திருங்கள்‌. 

எபே. 5:22 திருமணமான பெண்களே ஆண்டவருக்குப்‌ பணிந்திருப்பதுபோல உங்கள்‌ 
கணவருக்கு நீங்கள்‌ பணிந்திருங்கள்‌. 

எபே. 5:23 ஏனெனில்‌ கிறிஸ்து திருச்சபைக்குத்‌ தலையாய்‌ இருப்பதுபோலக்‌ கணவர்‌ 
மனைவிக்குத்‌ தலையாய்‌ இருக்கிறார்‌. கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின்‌ மீட்பர்‌. 


எபே. 5:24 திருச்சபை கிறிஸ்துவுக்குப்‌ பணிந்திருப்பதுபோல மனைவியரும்‌ தங்கள்‌ 
கணவருக்கு அனைத்திலும்‌ பணிந்திருக்க வேண்டும்‌. 


எபே. 5:25 திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபைமீது அன்பு செலுத்தியது போல 
நீங்களும்‌ உங்கள்‌ மனைவியிடம்‌ அன்பு செலுத்துங்கள்‌. ஏனெனில்‌ கிறிஸ்து திருச்சபை 
மீது அன்பு செலுத்தி அதற்காகத்‌ தம்மையே ஓப்புவித்தார்‌. 


எபே. 5:26 வார்த்தையாலும்‌ நீரினாலும்‌ அதனைக்‌ கழுவித்‌ தூயகாக்குமாறு இவ்வாறு 
செய்தார்‌. 


எபே. 5:27 அத்திருச்சபை கறை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல்‌ தூய்மையும்‌ 
மாசற்றதுமாய்‌ மாட்சியுடன்‌ தம்முன்‌ விளங்குமாறு இப்படிச்‌ செய்தார்‌. 


எபே. 5:28 அவ்வாறே கணவர்களும்‌ மனைவியரைக்‌ தம்‌ சொந்த உடல்‌ எனக்‌ கருதி 
அன்பு செலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. தம்‌ மனைவியின்மீது அன்பு கொள்கிறவர்‌ 
தம்மீதே அன்பு கொள்கிறவராவார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 25 of 92 


எபே. 5:29 தம்முடைய உடலை எவரும்‌ வெறுப்பதில்லை. அதைப்‌ பேணி வளர்க்கிறார்‌. 
அவ்வாறே கிறிஸ்துவும்‌ திருச்சபையைப்‌ பேணி வளர்த்து வருகிறார்‌. 


எபே. 5:38 ஏனெனில்‌ நாம்‌ அவரது உடலின்‌ உறுப்புகள்‌. 


எபே. 5:31"இதனால்‌ கணவர்‌ தம்‌ தாய்‌ தந்தையை விட்ருவிட்௫ ஒன்றித்திருப்பார்‌ : 
இருவரும்‌ ஒரே உடலாயிருப்பர்‌" என மறைநூல்‌ கூறுகிறது. 


எபே. 5:32 இகில்‌ அடங்கியுள்ள மறைபொருள்‌ பெரிது. இது திருச்சபைக்கும்‌ கிறி 
ஸ்துவுக்கும்‌ பொருந்துவதாகக்‌ கொள்கிறேன்‌. 


எபே. 5:33 எப்படியும்‌ உங்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்மீது அன்புகொள்வதுபோல தம்‌ 
மனைவியின்‌ மீதும்‌ அன்பு செலுத்த வேண்டும்‌. மனைவியும்‌ தம்‌ கணவருக்கு அஞ்சி வாழ 
வேண்டும்‌. 


6. அதிகாரம்‌ 


எபே. 6:1 பிள்ளைகளே உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌. ஆண்டவின்‌ 
அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. 


எபே. 6:2"உன்‌ தந்தையையும்‌ தாயையும்‌ மதித்து நட" என்பதே வாக்குறதியை உள்ளடக்கி 
ய முதலாவது கட்டளை. 


எபே. 6:3"இதனால்‌ நீ நலம்‌ பெறுவாய்‌ : மண்ணுலகில்‌ நீருழி வாழ்வாய்‌" என்பதே 
அவ்வாக்குறுதி. 


எபே. 6:4 தந்தையரே உங்கள்‌ பிள்ளைகளுக்கு எரிச்சல்‌ மூட்டாதீர்கள்‌. மாறாக 
அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில்‌ கண்டித்துக்‌ திருத்தி அறிவு புகட்டி 
வளர்த்துவாருங்கள்‌. 

எபே. 6:5 அடிமைகளே நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீ£ழ்ப்படிவதுபோல்‌ இவ்வுலகில்‌ 
உங்களுக்குத்‌ தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோரும்‌ நருக்கத்தோரும்‌ 
முழுமனத்தோரும்‌ கீழ்ப்படியுங்கள்‌. 

எபே. 6:6 மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாகக்‌ காட்டிக்‌ 


கொள்பவர்களாயிராமல்‌ கிறிஸ்துவின்‌ பணியாளராய்க்‌ கடவுளின்‌ திருவுளத்தை உளமார 
நிறைவேற்றுங்கள்‌ . 


எபே. 6:7? மனிதருக்காக அன்றிக்‌ கடவுளுக்காகவே செய்வதுபோல நல்மனத்தோமு 
வேலை செய்யுங்கள்‌. 


எபே. 6:8 அடிமையாயினும்‌ உரிமைக்‌ குடிமகனாயினும்‌ நன்மை செய்யும்‌ ஒவ்வொருவரும்‌ 
ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர்‌. இது உங்களுக்குத்‌ தெரியும்‌ அன்றோ. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 26 of 92 


எபே. 6:9 தலைவர்களே நீங்களும்‌ உங்கள்‌ அடிமைகளிடம்‌ அவ்வாறே நடந்து 
கொள்ளுங்கள்‌. அவர்களை அச்சுறுத்துவகை விட்ருவிரங்கள்‌. அவர்களுக்கும்‌ 
உங்களுக்கும்‌ ஒரே தலைவர்‌ விண்ணுலகில்‌ உண்டு என்பதையும்‌ அவர்‌ ஆள்பார்த்துச்‌ 
செயல்படுவதில்லை என்பதையும்‌ அறிந்துகொள்ளுங்கள்‌. 


எபே. 6:19 இறுதியாக நங்கள்‌ ஆண்டவரோமு இணைந்து அவர்‌ தரும்‌ வலிமையாலும்‌ 
ஆற்றலாலும்‌ வலுவூட்டப்‌ பெறுங்கள்‌. 


எபே. 6:11 அலகையின்‌ ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும்‌ வலிமை பெறும்படி கடவுள்‌ 
அருளும்‌ எல்லாப்‌ படைக்கலன்‌ களையும்‌ ௮ணிந்து கொள்ளுங்கள்‌. 


எபே. 6:12 ஏனென்றால்‌ நாம்‌ மனிதர்களோரு மட்டும்‌ போராருவதில்லை. ஆட்சிபுரிவோர்‌ 


அதிகாரம்‌ செலுத்துவோர்‌ இருள்‌ நிறைந்த இவ்வுலகின்மீது ஆற்றல்‌ உடையோர்‌ 
வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள்‌ ஆகியவற்றோமும்‌ போராருகிறோம்‌. 


எபே. 6:13 எனவே பொல்லாத நாள்‌ வரும்‌ போது எதிர்த்து நின்று அனைக்கின்‌ மீதும்‌ 
வெற்றிபெற்று நிலைநிற்க வல்லமைபெறும்படி கடவுள்‌ அருளும்‌ எல்லாப்‌ 

படைக்கலன்‌ களையும்‌ 

எருத்துக்கொள்ளுங்கள்‌. 


எபே. 6:14 ஆகையால்‌ உண்மையை இடைக்கச்சையாகக்‌ கட்டிக்‌ கொண்டு நீதியை 
மார்புக்கவசமாக அணிந்து நில்லுங்கள்‌: 


எபே. 6:15 அமைதியை அருளும்‌ நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்தநிலையை 
உங்கள்‌ காலில்‌ மிதியடிகளாகப்‌ போட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. 


எபே. 6:16 எந்நிலையிலும்‌ நம்பிக்கை என்னும்‌ கேடயத்தைப்‌ பிடித்துக்கொள்ளுங்கள்‌. 
அதைக்‌ கொண்டு தீயோனின்‌ தீக்கணைகளையெல்லாம்‌ அணைத்துவிட முடியும்‌. 


எபே. 6:12 மீட்பைத்‌ தலைச்சீராகவும்‌ கடவுளின்‌ வார்த்தையைத்‌ தூய ஆவி அருளும்‌ 
போர்வாளாகவும்‌ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


எபே. 6:18 எல்லா வேண்டல்களையும்‌ மன்றாட்டுகளையும்‌ இறைவனிடம்‌ எழுப்புங்கள்‌: 
எப்போதும்‌ தூய ஆவியின்‌ துணை கொண்டு வேண்டுதல்‌ செய்யுங்கள்‌. இதில்‌ உறுதியாய்‌ நி 
லைத்கிருந்து விழிப்பாருங்கள்‌: இறைமக்கள்‌ அனைவருக்காகவும்‌ மன்றாருங்கள்‌. 


எபே. 6:19 நான்‌ பேசும்போது நற்செய்தியின்‌ மறைபொருளைக்‌ துணிவுடன்‌ தெரி 
யப்பருத்துவதற்கான வார்த்தைகளைக்‌ கடவுள்‌ எனக்குத்‌ தந்தருளுமாறு எனக்காகவும்‌ 
மன்றாமுங்கள்‌. 


எபே. 6:2 நான்‌ விலங்கிடப்பட்டிருந்தும்‌ இந்த நற்செய்தியின்‌ தூதுவனாக இருக்கிறேன்‌. 
நான்‌ பேச வேண்டிய முறையில்‌ அகைக்‌ துணிவுடன்‌ எருத்துக்‌ கூற எனக்காக 
மன்றாமுங்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 27 of 92 


எபே. 6:21 என்னைப்பற்றிய செய்திகளையும்‌ நான்‌ என்ன செய்கிறேன்‌ என்பதையும்‌ 
நீங்களும்‌ அறிந்திருக்கும்படி என்‌ அன்பார்ந்த சகோதரர்‌ திக்கிக்கு எல்லாவற்றையும்‌ 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பார்‌. ஆவர்‌ ஆண்டவரது பணியில்‌ நம்பிக்கைக்குரிய தி 
ருத்தொண்டர்‌. 

எபே. 6:22 எங்களைப்பற்றிய செய்திகளை உங்களுக்குத்‌ தெரிவித்து உங்கள்‌ 
உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம்‌ அனுப்பி வைக்கிறேன்‌. 


எபே. 6:23 தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்‌ 
நம்பிக்கையோமு கூடிய அன்பும்‌ அமைதியும்‌ சகோதரர்‌ சகோரிகள்‌ அனைவருக்கும்‌ உரி 
த்தாகுக. 


எபே. 6:24 நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும்‌ 
அனைவரோமும்‌ இறை அருள்‌ இருப்பதாக. 


Colossians - கொலோசையருக்கு எழுதிய கிருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


கொலோ. 1:1 கிறிஸ்துவோமு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாகிய வாழும்‌ நகர 
இறை மக்களுக்குக்‌ கடவுளின்‌ திருவுளத்தால்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ திருத்தூதனாயி 
ருக்கும்‌ பவுலும்‌ சகோதரர்‌ திமொக்கேயுவும்‌ எழுதுவது: 


கொலோ. 1:2 நம்‌ தந்தையாம்‌ கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரி 
த்தாகுக. 


கொலோ. 1:3 உங்களுக்காக நாங்கள்‌ வேண்டும்‌ பொழுகெல்லாம்‌ நம்‌ ஆண்டவர்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ தந்தையாம்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம்‌. 


கொலோ. 1:4 கிறிஸ்து இயேசுவின்‌ மீது நங்கள்‌ கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும்‌ 
இறைமக்கள்‌ அனைவரிடமும்‌ செலுத்தும்‌ அன்பு பற்றியும்‌ நாங்கள்‌ கேள்வியுற் றோம்‌. 


கொலோ. 1:5 இவை இரண்டும்‌ விண்ணகத்தில்‌ உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும்‌ 
நன்மைகளை எதிர்நோக்குவதால்‌ விளைந்தவை. நீங்கள்‌ முன்பு கேட்ட உண்மையின்‌ 
நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள்‌. 

கொலோ. 1:6 உலகம்‌ முழுவதும்‌ பரவிப்‌ பயனளித்துவரும்‌ அந்நற்செய்தி உங்களை 
வந்தடைந்தது. கடவுளின்‌ அருளைப்பற்றிக்‌ கேட்டறிந்து அதன்‌ உண்மையை நீங்கள்‌ 
உணாந்து கொண்டீர்கள்‌. அந்நாள்‌ முகல்‌ உங்களிடையே அது பெருகிப்‌ பயனளித்து 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 28 of 92 


வருகிறது. 


கொலோ. 1:7 எம்‌ அன்பார்ந்த உடன்‌ ஊழியர்‌ எப்பப்பிராவிடமிருந்து அதை நீங்கள்‌ 
கற்றுக்‌ கொண்டீர்கள்‌. உங்களுக்காக உழைக்கும்‌ அவர்‌ கிறிஸ்துவின்‌ உண்மையான தி 
ருத்தொண்டர்‌. 


கொலோ. 1:8 தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பைக்‌ குறித்து அவர்‌ தாம்‌ எங்களி 
டம்‌ எடுத்துரைத்தார்‌. 


கொலோ. 1:9 எனவே நாங்கள்‌ இச்செய்தியைக்‌ கேள்விப்பட்ட நாள்முதல்‌ 
உங்களுக்காகத்‌ கவறாமல்‌ இறைவனிடம்‌ வேண்டி இவ்வாறு அவரிடம்‌ கேட்ருக்கொள்கி 
றோம்‌: நீங்கள்‌ முழு ஞானத்தையும்‌ ஆவிக்குரிய அறிவுத்திறனையும்‌ பெற்றுக்‌ கடவுளின்‌ 
திருவுளத்‌ தைப்பற்றிய அறிவை நிறைவாக அடையவேண்டும்‌. 


கொலோ. 1:18 நீங்கள்‌ அனைத்திலும்‌ ஆண்டவருக்கு உகந்தவற்றைச்‌ செய்து அவருக்கு 
ஏற்புடையார்வளாய்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ பயன்‌ கரும்‌ நற்செயல்கள்‌ 
அனைத்தும்‌ செய்து கடவுளைப்பற்றிய அறிவில்‌ வளரவேண்ரும்‌. 


கொலோ. 1:11 நீங்கள்‌ முழு மனஉறுதியோரும்‌ பொறுமையோடும்‌ இருக்குமாறு தம்‌ 
மாட்சிமிகு ஆற்றலுக்‌ கேற்பத்‌ தம்‌ வல்லமையால்‌ அவர்‌ உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும்‌. 
மகிழ்ச்சியோரு 


கொலோ. 1:12 தந்தையாம்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள்‌. அவர்‌ 
இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமைப்பேற்றில்‌ பங்குபெற உங்களைக்‌ தகுதி 
யுள்ளவர்களாக்கியுள்ளார்‌. 


கொலோ. 1:13 அவரே இருளின்‌ அதிகாரக்கிலிருந்து நம்மை விருவித்துத்‌ கம்‌ 
அன்பார்ந்த மகனின்‌ ஆட்சிக்குட்பருத்தினார்‌. 


கொலோ. 1:14 அம்மகனால்தான்‌ நாம்‌ பாவமன்னிப்பாகிய மீட்பைப்‌ பெறுகிறோம்‌. 
கொலோ. 1:15 அவர்‌ கட்புலனாகாத கடவுளது சாயல்‌: படைப்பனைக்கிலும்‌ தலைப்பேறு. 


கொலோ. 1:16 ஏனெனில்‌ விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்வுலனாகுபவை 
கட்புலனாகாதவை அரியணையில்‌ அமர்வோர்‌ தலைமை தாங்குவோர்‌ ஆட்சியாளர்‌ அதி 
காரம்‌ கொண்டோர்‌ ஆகிய அனைவரும்‌ அவரால்‌ படைக்கப்பட்டனர்‌. அனைத்தும்‌ அவர்‌ 
வழியாய்‌ அவருக்காகப்‌ படைக்கப்பட்டன. 


கொலோ. 1:17 அனைத்துக்கும்‌ முந்தியவர்‌ அவரே: அனைத்தும்‌ அவரோடிணைந்து நி 
லைபெறுகின்றன . 


கொலோ. 1:18 திருச்சபையாகிய உடலுக்குத்‌ தலையும்‌ தொடக்கமும்‌ அவரே. 
எல்லாவற்றுள்ளும்‌ முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள்‌ அவர்‌ தலைப்பேறு 
ஆனார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 29 of 92 


கொலோ. 1:19 தம்‌ முழுநிறைவும்‌ அவருள்‌ குடிகொள்ளக்‌ கடவுள்‌ திருவுளம்‌ 
கொண்டார்‌. 


கொலோ. 1:28 சிலுவையில்‌ இயேசு சிந்திய இரத்தத்தால்‌ அமைதியை நிலைநாட்டவும்‌ 
விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும்‌ அவர்‌ வழி தம்மோரு 
ஒப்புரவாக்கவும்‌ கடவுள்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. 


கொலோ. 1:21 முன்பு நீங்கள்‌ இறைவனோரு உறவற்றவர்களாய்‌ இருந்தார்கள்‌: 
அவரைப்‌ பகைக்கும்‌ உள்ளம்‌ உடையோராய்ச்‌ தீச்செயல்கள்‌ புரிந்து வந்தார்கள்‌. 


கொலோ. 1:22 இப்பொழுது நீங்கள்‌ தூயோராகவும்‌ மாசற்றோராகவும்‌ குறைச்‌ 
சொல்லுக்கு ஆளாகாகோராகவும்‌ தம்முன்‌ விளங்குமாறு ஊனடல்‌ எழுத்த தம்‌ மகனது 
சாவின்‌ வழியாகக்‌ கடவுள்‌ உங்களைத்‌ தம்மோமு ஒப்புரவாக்கினார்‌. 


கொலோ. 1:23 நீங்கள்‌ நற்செய்தியைக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை 
இழந்துவிடாமல்‌ நம்பிக்கையை அடிக்‌ தளமாகக்‌ கொண்டு அதில்‌ உறுதியாக நிலைத்தி 
ரங்கள்‌. உலகெங்கும்‌ படைப்பனைத்துக்கும்‌ நற்செய்தி பறைசாற்றப்பட்ருள்ளது. பவுலாகி 
ய நான்‌ இந்நற்செய்தியை அறிவிக்கும்‌ திருத்தொண்டன்‌ ஆனேன்‌. 


கொலோ. 1:24 இப்பொழுது உங்கள்‌ பொருட்ருக்‌ துன்புறுவதில்‌ நான்‌ மகிழ்ச்சி கொள்கி 
றேன்‌. கிறிஸ்து கம்‌ உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார்‌. அவர்‌ மேலும்‌ 
படவேண்டிய 6வதனையை என்‌ உடலில்‌ ஏற்று நிறைவு செய்கிறேன்‌. 


கொலோ. 1:25 என்மூலம்‌ இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும்‌ 
பொறுப்பைக்‌ கடவுள்‌ எனக்குக்‌ கொடுத்தார்‌. எனவே நான்‌ திருத்தொண்டன்‌ ஆனேன்‌. 


கொலோ. 1:26 நான்‌ வழங்கும்‌ இறைவார்த்தை ஊழிஊழியாக தலைமுறை 
தலைமுறையாக மறைந்திருந்த இறைக்கிட்டத்தைப்‌ பற்றியது. அத்திட்டம்‌ இப்பொழுது 
இறைமக்களுக்கு வெளிப்பருத்தப்பட்டிருக்கிறது. 


கொலோ. 1:27 மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன்‌ செயல்பருகிறது 
என்பதைத்‌ தம்‌ மக்களுக்குத்‌ தெரிவிக்க கடவுள்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. உங்களுக்குள்‌ 
இருக்கும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றியகே அத்திட்டம்‌. மாட்சி பெறுவோம்‌ என்னும்‌ எதி 
ர்நோக்கை அவரே அளிக்கிறார்‌. 

கொலோ. 1:28 கிறிஸ்துவைப்பற்றியே நாங்கள்‌ அறிவித்து வருகிறோம்‌. கிறிஸ்துவோமு 
இணைந்து ஒவ்வொருவரும்‌ முதிர்ச்சிநிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும்‌ அறிவுரை 
கூறி முழுஞானத்தோமு கற்பித்து வருகிறோம்‌. 


கொலோ. 1:29 இதற்காகவே வல்லமையோரு என்னுள்‌ செயல்பரும்‌ அவருடைய 
ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாருபட்டு உழைக்கிறேன்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 38௦1 92 


2. அதிகாரம்‌ 


கொலோ. 2:1 உங்களுக்காகவும்‌ இலவோதிக்கேயா நகர மக்களுக்காகவும்‌ என்னை 


நேரில்‌ பார்த்திராத மற்றனைவருக்காகவும்‌ நான்‌ மிகவும்‌ வருந்தி உழைக்கிறேன்‌. இதை 
நங்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன்‌. 


கொலோ. 2:2 என்‌ உழைப்பால்‌ உள்ளங்கள்‌ யாவும்‌ ஊக்கமடைந்து அனைவரும்‌ அன்பி 
னால்‌ ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும்‌: அந்த அறிவுத்‌ திறனால்‌ உறுதியான நம்பி 
க்கையை அவர்கள்‌ நிறைவாகப்‌ பெறவேண்டும்‌. இதுவே என்‌ விருப்பம்‌. 


கொலோ. 2:3 ஞானமும்‌ அறிவுமாகிய செல்வங்கள்‌ அனைத்தும்‌ கிறிஸ்துவில்‌ 
மறைந்துள்ளன. 


கொலோ. 2:4 திறமையாக வாகாடி எவரும்‌ உங்களை ஏமாற்றிவிடக்கூடாதென்றே நான்‌ 
இதை உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


கொலோ. 2:5 உடலால்‌ உங்களோமு இல்லாவிட்டாலும்‌ நான்‌ உள்ளத்தில்‌ உங்களுடன்‌ 
இருக்கிறேன்‌. உங்களிடையேயுள்ள ஒழுங்கு முறையையும்‌ உறுதியான நம்பிக்கையையும்‌ 
கண்டு நான்‌ மகிழ்ச்சி கொள்கிறேன்‌. 


கொலோ. 2:6 கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள்‌. அவரோரு 
இணைந்து வாழுங்கள்‌. 


கொலோ. 2:7 அவரில்‌ வேருன்றியவர்களாகவும்‌ அவர்‌ மீது 
கட்டியெழுப்பப்பட்டவர்களாகவும்‌ இருங்கள்‌. நீங்கள்‌ கற்றுக்கொண்ட விசுவாசத்தில்‌ உறுதி 
யாக நில்லுங்கள்‌. 


கொலோ. 2:8 போலி மெய்யியலாலும்‌ வீணான ஏமாற்றுப்‌ பேச்சாலும்‌ உங்களை யாரும்‌ 
கவர்ந்துகொள்ள விடாதீர்கள்‌. அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும்‌ உலகின்‌ 
பஞ்சபூதங்களையும்‌ சார்ந்தவை. அவற்றைக்‌ குறித்துக்‌ கவனமாயிருங்கள்‌. 


கொலோ. 2:9 இறைத்‌ தன்மையின்‌ முழுநிறைவும்‌ உடலுருகில்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
குடிகொண்டிருக்கிறது. 


கொலோ. 2:19 அவரோரு இணைந்திருப்பதால்‌ நீங்களும்‌ நிறைவு பெறுகிறீர்கள்‌. ஆட்சி 
யாளர்‌ அதிகாரம்‌ கொண்டோர்‌ அனைவரும்‌ அவருடைய கட்ருப்பாட்ருக்குள்‌ உள்ளனர்‌. 


கொலோ. 2:11 நீங்கள்‌ மனிதக்‌ கையால்‌ விருத்தசேதனம்‌ செய்யப்பட்டவர்கள்‌ அல்ல: கி 
றிஸ்துவோமு இணைந்திருப்பதால்‌ அவர்‌ வழியாய்‌ விருத்தசேதனம்‌ செய்யப்பட்டு ஊனி 
யல்பைக்‌ களைந்துள்ளீர்கள்‌. 


கொலோ. 2:12 நீங்கள்‌ திருமுழுக்குப்‌ பெற்றபோது அவரோரு அடக்கம்‌ 
செய்யப்பட்டீர்கள்‌. சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச்‌ செய்த கடவுளின்‌ ஆற்றல்மீ து 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 31 of 92 
கொண்டுள்ள நம்பிக்கையால்‌ அவரோடு நீங்களும்‌ உயிர்பெற்று எழுந்துள்ளீர்கள்‌. 


கொலோ. 2:13 உடலில்‌ விருத்தசேதனம்‌ செய்து கொள்ளாகவர்களாயும்‌ குற்றங்கள்‌ 
செய்பவர்களாயும்‌ வாழ்ந்ததால்‌ நீங்கள்‌ இறந்தவர்களாய்‌ இருந்தீர்கள்‌. கடவுள்‌ உங்களை 
அவரோரு உயிர்பெறச்‌ செய்தார்‌. நம்‌ குற்றங்கள்‌ அனைக்கையும்‌ மன்னித்தருளினார்‌. 


கொலோ. 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள்‌ பல கொண்ட கடன்பத்திரத்தை அவர்‌ 
அழித்துவிட்டார்‌. அகைச்‌ சிலுவையில்‌ வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார்‌. 


கொலோ. 2:15 தம்‌ சிலுவையினால்‌ கிடைத்த வெற்றியால்‌ ஆட்சியாளர்‌ அதிகாரம்‌ 
கொண்டோர்‌ ஆகியோரின்‌ படைக்கலன்களைக்‌ கிறிஸ்து பிருங்கிக்‌ கொண்டு அவர்களை 
இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஆவலமாக இழுத்துச்‌ சென்றார்‌. 


கொலோ. 2:16 எனவே உண்பது குடிப்பது மற்றும்‌ திருவிழா அமாவாசை ஓய்வு நாள்‌ 
கொண்டாருவது ஆகியவற்றைக்‌ குறித்து எவரும்‌ உங்களைக்‌ குறைகூற வேண்டியதி 
ல்லை. 


கொலோ. 2:17 இவை எல்லாம்‌ வர இருந்தவற்றின்‌ வெறும்‌ நிழலே: கிறிஸ்துவே 
உண்மை. 


கொலோ. 2:18 போலித்‌ தாழ்மையையும்‌ வான யூதர்களை வழிபருவதையும்‌ விரும்புகின்ற 
மக்கள்‌ உங்களுக்கு எதிராகத்‌ தீர்ப்பளிக்க இடம்கொடாதீர்கள்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
கண்ட காட்சிகளை அடிப்படையாகக்‌ கொண்டு உலகப்‌ போக்கிலான சிந்தனையால்‌ வீண்‌ 
இறுமாப்புக்‌ கொள்கிறார்கள்‌. 


கொலோ. 2:19 அவர்கள்‌ தலையாயிருப்பவரைப்‌ பற்றிப்‌ பிடித்து கொள்ளவில்லை. 
அவரால்தான்‌ முழு உடலும்‌ கசைநார்களாலும்‌ மூட்ருகளாலும்‌ இறுக்கிப்‌ பிணைக்கப்பட்ரு 
ஊட்டம்‌ பெற்றுக்‌ கடவுளின்‌ விருப்பத்திற்‌ கேற்ப வளருகிறது. 


கொலோ. 2:28 கிறிஸ்துவோமு இறந்து நீங்கள்‌ உலகின்‌ பஞ்சபூதங்களிலிருந்து விருவி 
க்கப்‌ பட்டீர்கள்‌ அல்லவா. 

கொலோ. 2:21 இன்னும்‌ ஏன்‌ "தொடாதே""சுவைக்காதே""தூ£ண்டாதே " எனச்‌ சொல்லும்‌ 
உலகப்போக்கிலான விதிமுறைக்குட்பட்டவர்கள்‌ போல்‌ வாழ்கிறீர்கள்‌? 


கொலோ. 2:22 பயன்பருத்தும்போது அழிந்துபோகும்‌ பொருள்கள்‌ பற்றியவை அவ்விதிகள்‌. 
அவை மனிகர்‌ உருவாக்கின்‌ கட்டளைகளும்‌ போதனைகளுமோ . 


கொலோ. 2:23 மனிகர்‌ தாங்களாகவே வகுத்துக்‌ கொண்ட வழிபாருகள்‌ போலித்‌ தாழ்மை 


உடல்‌ ஒறுத்தல்‌ ஆகிய போதனைகள்‌ ஞானமுள்ளவைபோல்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ 
அவை இச்சையைத்‌ கணிப்பதற்குப்‌ பயன்படா. 


3. அதிகாரம்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 32 of 92 


கொலோ. 3:1 நங்கள்‌ கிறிஸ்துவோமு உயிர்‌ பெற்று எழுந்தவர்களானால்‌ மேலுலகு 
சார்ந்தவற்றை நாருங்கள்‌. அங்குக்‌ கிறிஸ்து கடவுளின்‌ வலப்பக்கத்தில்‌ அமர்ந்திருக்கி 
றார்‌. 


கொலோ. 3:2 இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே 
எண்ணுங்கள்‌. 


கொலோ. 3:3 ஏனெனில்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவோரு இறந்துவிட்டீர்கள்‌. உங்கள்‌ வாழ்வு 
அவரோமு இணைந்து கடவுளிடம்‌ மறைந்து இருக்கிறது. 


கொலோ. 3:4 கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர்‌. அவர்‌ தோன்றும்‌ பொழுது 
நீங்களும்‌ அவரோடு மாட்சி பொருந்தியவராய்த்‌ தோன்றுவீர்கள்‌. 


கொலோ. 3:5 ஆகவெ உலகப்போக்கிலான உங்கள்‌ இயல்புக்குரிய பரத்தைமை 
ஒழுக்கக்கேரு கட்ருக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம்‌ சிலைவழிபாடான பேராசை ஆகி 
யவற்றை ஒழித்துவிருங்கள்‌. 


கொலோ. 3:6 இவையே கீழ்ப்படியா மக்கள்மீது கடவளின்‌ சினத்தை வரவழைக்கின்றன . 


கொலோ. 3:2 இத்தகையவர்களோரு நீங்கள்‌ வாழ்ந்தபோது நீங்களும்‌ இவற்றில்தான்‌ 
உழன்றீர்கள்‌. 


கொலோ. 3:8 ஆனால்‌ இப்பொழுது நீங்கள்‌ சினம்‌ சீற்றம்‌ தீமை ஆகிய அனைத்தையும்‌ 
அகற்றி விருங்கள்‌. பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும்‌ உங்கள்‌ வாயினின்று 
வரக்கூடாது. 


கொலோ. 3:9 ஒருவரோடு ஒருவர்‌ பொய்‌ பேசாதீர்கள்‌. ஏனெனில்‌ நீங்கள்‌ பழைய மனித 
இயல்பையும்‌ அதற்குரிய செயல்களையும்‌ களைந்துவிட்டு 


கொலோ. 3:19 புதிய மனிக இயல்பை அணிந்கிருக்கிறீர்கள்‌. அவ்வியல்பு தன்னை 
உண்டாக்கினவரின்‌ சாயலுக்கேற்பப்‌ புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள்‌ கடவுளை 
முழுமையாய்‌ அறிய முடியும்‌. 


கொலோ. 3:11 புதுப்பிக்கப்பட்ட நிலையில்‌ கிரேக்கர்‌ என்றும்‌ யூதர்‌ என்றும்‌ வி 
ருத்தசேதனம்‌ பெற்றவர்‌ என்றும்‌ விருத்தசேதனம்‌ பெறாதவர்‌ என்றும்‌ நாகரிகம்‌ 
அற்றோர்‌ என்றும்‌ சீத்தியர்‌ என்றும்‌ அடிமை என்றும்‌ உரிமைக்‌ குடிமக்கள்‌ என்றும்‌ 
வேறுபாடில்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும்‌ அனைத்துமாயிருப்பார்‌. 

கொலோ. 3:12 நீங்கள்‌ கடவுளால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ அவரது அன்பிற்குரிய 
இறைமக்கள்‌. எனவே அதற்கிசைப பரிவு இரக்கம்‌ நல்லெண்ணம்‌ மனத்தாழ்மை கனிவு 
பொறுமை ஆகிய பண்புகளால்‌ உங்களை அணிசெய்யுங்கள்‌ . 


கொலோ. 3:13 ஒருவரை ஒருவர்‌ பொறுத்துக்கொள்ளுங்கள்‌. ஒருவரைப்பற்றி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 33 of 92 


ஒருவருக்கு ஏதாவது முறையீரு இருந்தால்‌ மன்னியுங்கள்‌. ஆண்டவர்‌ உங்களை மன்னி 
த்தது போல நீங்களும்‌ மன்னிக்க வேண்டும்‌. 


கொலோ. 3:14 இவையனைத்துக்கும்‌ மேலாக அன்பையே கொண்டிருங்கள்‌. அதுவே 
இவையனைக்கையும்‌ பிணைத்து நிறைவுபெறச்‌ செய்யும்‌. 


கொலோ. 3:15 கிறிஸ்து அருளும்‌ அமைதி உங்கள்‌ உள்ளங்களை நெறிப்பருத்துவதாக. 
இவ்வமைதிக்கென்றே நீங்கள்‌ ஒரே உடலின்‌ உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள்‌. 
நன்றியுள்ளவர்களாயிருங்கள்‌. 


கொலோ. 3:16 கிறிஸ்துவைப்பற்றிய நற்செய்தி உங்களுக்குள்‌ நிறைவாகக்‌ 
குடிகொள்வதாக. முழு ஞானத்தோமு ஒருவருக்கு ஒருவர்‌ கற்பித்து அறிவுரை கூறுங்கள்‌. 
திருப்பாடல்களையும்‌ புகழ்ப்பாடல்களையும்‌ ஆவிக்குரிய பாடல்களையும்‌ நன்றியோமு 
உளமாரப்‌ பாடிக்‌ கடவுளைப்‌ போற்றுங்கள்‌. 


கொலோ. 3:17 எதைச்‌ சொன்னாலும்‌ எதைச்‌ செய்தாலும்‌ அனைக்கையும்‌ ஆண்டவர்‌ 
இயேசுவின்‌ பெயரால்‌ செய்து அவர்‌ வழியாய்த்‌ தந்தையாம்‌ கடவுளுக்கு நன்றி 
செலுத்துங்கள்‌. 


கொலோ. 3:18 திருமணமான பெண்களே உங்கள்‌ கணவருக்கு நங்கள்‌ பணிந்திருங்கள்‌. 
ஆண்டவரைச்‌ சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும்‌. 


கொலோ. 3:19 திருமணமான ஆண்களே உங்கள்‌ மனைவியிடம்‌ அன்பு செலுத்துங்கள்‌. 
அவர்களைக்‌ கொமுமைப்பமுத்தாத ர்கள்‌. 


கொலோ. 3:28 பிள்ளைகளே உங்கள்‌ பெற்றோருக்கு முற்றிலும்‌ கீழ்ப்படியுங்கள்‌. 
ஆண்டவரைச்‌ சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும்‌. 


கொலோ. 3:21 பெற்றோர்களே உங்கள்‌ பிள்ளைகளுக்கு எரிச்சல்‌ மூட்டாக£ர்கள்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌ அவர்கள்‌ மனந்தளர்ந்து போவார்கள்‌. 


கொலோ. 3:22 அடிமைகளே இவ்வுலகில்‌ உள்ள உங்கள்‌ தலைவர்களுக்கு முற்றிலும்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌. மனிகர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வெரை செய்வகாகக்‌ 
காட்டிக்கொள்ளாமல்‌ ஆண்டவருக்கு அஞ்சி முமழுமனத்தோமு வேலை செய்யுங்கள்‌. 


கொலோ. 3:23 நீங்கள்‌ செய்கின்ற அனைத்து வேலைகளையும்‌ மனிதருக்காக அல்ல: 
ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள்‌ என உணர்ந்து உளமாரச்‌ செய்யுங்கள்‌. 


கொலோ. 3:24 அதற்குக்‌ கைம்மாறாக ஆண்டவர்‌ உங்களுக்கு உரிமைப்பேறு 
அருளுவார்‌ என்பது தெரியும்‌ அல்லவா? நீங்கள்‌ உங்கள்‌ ஆண்டவர்‌ கிறிஸ்துவுக்காகவே 
வேலை செய்யுங்கள்‌. 


கொலோ. 3:25 ஏனெனில்‌ ஆள்பார்த்துச்‌ செயல்படாத கடவுள்‌ நேர்மையற்றவருக்கு 
அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைம்மாறாக அளிப்பார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 34 of 92 


4. அதிகாரம்‌ 


கொலோ. 4:1 தலைவர்களே உங்கள்‌ அடிமைகளை உங்களுக்கு இணையாகக்‌ கருதி 
நேர்மையோமு நடத்துங்கள்‌. உங்களுக்கும்‌ விண்ணகத்தில்‌ ஆண்டவர்‌ ஒருவர்‌ உண்டு 
என்பதை நினைவிற்கொள்ளுங்கள்‌. 


கொலோ. 4:2 தொடர்ந்து இறைவனிடம்‌ வேண்டுங்கள்‌. விழிப்போரும்‌ நன்றி 
உணர்வோடும்‌ அதில்‌ ஈமுபமுங்கள்‌. 


கொலோ. 4:3 நாங்கள்‌ நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பைக்‌ கடவுள்‌ உருவாக்கி 
த்‌ தருமாறு அவரிடம்‌ எங்களுக்காகவும்‌ வேண்டுங்கள்‌. அப்பொழுது கிறிஸ்துவைப்‌ பற்றிய 
மறைபொருளை நாங்கள்‌ எடுத்துரைக்க முடியும்‌. இம்மறை பொருளின்‌ பொருட்டே நான்‌ 
சிறைப்பட்டிருக் கிறேன்‌ . 


கொலோ. 4:4 நான்‌ பேசவேண்டிய முறையில்‌ பேசி இம்மறை பொருளை வெளிப்பமுத்தும்‌ 
ஆற்றலைப்‌ பெற எனக்காக வேண்டுங்கள்‌. 


கொலோ. 4:5 திருச்சபையைச்‌ சேராதவர்களிடம்‌ ஞானத்தோமு நடந்துகொள்ளுங்கள்‌. 
காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள்‌. 


கொலோ. 4:6 உங்கள்‌ பேச்சு எப்பொழுதும்‌ இனியதாயும்‌ சுவையுடையதாயும்‌ இருப்பதாக. 
ஒவ்வொருவருக்கும்‌ தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


கொலோ. 4:7 என்னைப்பற்றிய செய்திகளையெல்லாம்‌ அன்பார்ந்த சகோதரர்‌ திக்கிக்கு 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பார்‌. அவர்‌ ஆண்டவரது பணியில்‌ என்‌ உடன்பணியாளர்‌ நம்பி 
க்கைக்குரிய திருத்தொண்டர்‌. 


கொலோ. 4:8 எங்களைப்பற்றிய செய்திகளை உங்களுக்குத்‌ தெரிவித்து உங்கள்‌ 
உள்ளங்கள்‌ ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம்‌ அனுப்பி வைக்கிறேன்‌. 


கொலோ. 4:9 நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர்‌ ஒனேசிமுவையும்‌ அவரோரு 
அனுப்பிவைக்கிறேன்‌. அவர்‌ உங்கள்‌ திருச்சபையைச்‌ சேர்ந்தவர்‌. அவர்கள்‌ இங்கு 
நடப்பவை அனைத்தையும்‌ உங்களுக்குக்‌ தெரிவிப்பார்கள்‌. 


கொலோ. 4:18 என்‌ உடன்கைகியாயிருக்கும்‌ அரிஸ்தர்க்க உங்களை வாழ்த்துகிறார்‌. 
பர்னபாவின்‌ ஒன்றுவிட்ட சகோதரர்‌ மாற்கும்‌ உங்களுக்கு வாழ்த்துக்‌ கூறுகிறார்‌. 
இவருக்கு நீங்கள்‌ செய்ய வேண்டிவைப்பற்றி ஏற்கெனவே அறிவுறுத்தியுள்ளோம்‌. இவர்‌ 
உங்களிடம்‌ வந்தால்‌ வரவேற்பு அளியுங்கள்‌. 


கொலோ. 4:11 யுஸ்து என்னும்‌ இயேசுவும்‌ உங்களை வாழ்த்துகிறார்‌. விருத்தசேதனம்‌ 
பெற்றவர்களுள்‌ இவர்கள்‌ மட்டுமே இறையாட்சிக்காக என்னுடன்‌ உழைப்பவர்கள்‌. 
இவர்கள்‌ எனக்கு ஆறுதலாயிருந்து வருகின்றார்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 35 of 92 


கொலோ. 4:12 கிறிஸ்து இயேசுவின்‌ பணியாளரும்‌ உங்கள்‌ திருச்சபையைச்‌ 
சேர்ந்தவருமான எப்பப்பிரா உங்களை வாழ்த்துகிறார்‌. எல்லாச்‌ சூழ்நிலைகளிலும்‌ கடவுளி 
ன்‌ திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில்‌ நீங்கள்‌ தேர்ச்சிபெற்றவர்களாயும்‌ நி 
லைத்து நிற்பவர்களாயும்‌ இருக்கவேண்ருமென இவர்‌ எப்போதும்‌ உங்களுக்காக 
இறைவனிடம்‌ வருந்தி வேண்டி வருகிறார்‌. 


கொலோ. 4:13 இவர்‌ உங்களுக்காகவும்‌ லவோதிக்கேயா எராப்பொலி நகரத்தைச்‌ 
சேர்ந்தவர்களுக்கா கவும்‌ கடுமையாக உழைக்கிறார்‌ என்பகற்கு நான்‌ சாட்சி. 


கொலோ. 4:14 அன்பார்ந்த மருத்துவர்‌ லூக்காவும்‌ தேமாவும்‌ உங்களை வாழ்த்துகி 
ன்றனர்‌. 

கொலோ. 4:15 லவோதிக்கேயாவிலுள்ள சகோதரர்‌ சகோதரிகளுக்கும்‌ நிம்பாவுக்கும்‌ 
அ௮ச்சகோகரி வீட்டில்‌ கூரும்‌ திருச்சபைக்கும்‌ வாழ்த்துக்‌ கூறுங்கள்‌. 


கொலோ. 4:16 இத்திருமுகத்கை நீங்கள்‌ வாசித்தபின்பு லவோதிக்கேயா திருச்சபையி 
லும்‌ வாசிக்க ஏற்பாரு செய்யுங்கள்‌. அவ்வாறே லவோகிக்கேயா திருச்சபையிலிருந்து 
வரும்‌ திருமுகத்தையும்‌ நீங்கள்‌ வாசியுங்கள்‌. 

கொலோ. 4:1? ஆண்டவரது பணியில்‌ தாம்‌ பெற்றுள்ள திருத்தொண்டை தாம்‌ பெற்றுள்ள 
திருத்தொண்டை நிறைவேறி முடிக்கக்‌ கவனமாயிருக்குமாறு அர்க்கிப்பிடம்‌ 
சொல்லுங்கள்‌. 

கொலோ. 4:18 பவுலாகிய நான்‌ இவ்வாழ்த்தை என்‌ கைப்பட எழுதுகிறேன்‌. சி 
றைப்பட்டிருக்கும்‌ என்னை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ . இறையருள்‌ 
உங்களோடிருப்பதாக. 


Thessalonians 1 - கேசலோனிக்கருக்கு எழுதிய முதல்‌ திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 

1 தெச. 1:1 தந்தையாம்‌ கடவுளோமும்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவோமும்‌ இணைந்து 
வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும்‌ சில்வானும்‌ திமொத்தேயுவும்‌ எழுதுவது: 
உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


1 தெச. 1:2 நாங்கள்‌ இறைவனிடம்‌ வேண்டும்பொழுது இடைவிடாது உங்களை நி 
னைத்து உங்கள்‌ அனைவருக்காகவும்‌ என்றும்‌ கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம்‌. 


1 தெச. 1:3 செயலில்‌ வெளிப்பட்ட உங்கள்‌ நம்பிக்கையையும்‌ அன்பினால்‌ உந்தப்பட்ட 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 36 of 92 


உங்கள்‌ உழைப்பையும்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால்‌ நீங்கள்‌ 
பெற்றுள்ள உங்கள்‌ மனவுறுதியையும்‌ நம்‌ தந்தையாம்‌ கடவுள்முன்‌ நினைவுகூறுகிறோம்‌. 


1 தெச. 1:4 கடவுளின்‌ அன்புக்குரிய சகோகர சகோதரிகளே. நங்கள்‌ சேர்ந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌ என்பது எங்களுக்குத்‌ தெரியும்‌. 


1 தெச. 1:5 ஏனெனில்‌ நாங்கள்‌ நற்செய்தியை உங்களுக்கு வெறும்‌ சொல்லளவிலன்றி 
தூய ஆவி தரும்‌ வல்லமையோமும்‌ மிகுந்த உள்ள உறுதியோரும்‌ கொண்ருவந்தோம்‌. 
உங்கள்‌ பொருட்டு நாங்கள்‌ உங்களிடையே எவ்வாறு நடந்துகொண்டோம்‌ என்பதும்‌ 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. 


1 தெச. 1:6 மிகுந்த வேதனை நமுவிலும்‌ நீங்கள்‌ தூய ஆவி அருளும்‌ மகிழ்வோரு 
இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள்‌. இவ்வாறு எங்களைப்போலவும்‌ ஆண்டவரைப்‌ 
போலவும்‌ நடப்பவரானீர்கள்‌. 


1 தெச. 1:2 மாசிதோனியாவிலும்‌ அக்காயாவிலும்‌ உள்ள நம்பிக்கை கொண்டோர்‌ 
அனைவருக்கும்‌ முன்‌ மாதிரியானீர்கள்‌. 


1 தெச. 1:8 எப்படியெனில்‌ ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்‌ நருவிலிருந்தே பரவியது. 
கடவுள்மீது நீங்கள்‌ நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும்‌ ௮க்காயாவிலும்‌ 
மட்டும்‌ அல்ல எல்லா இடங்களிலும்‌ தெரியவந்துள்ளது. எனவே இதைப்பற்றி நாங்கள்‌ 
எழுத்துச்‌ சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. 


1 தெச. 1:9 நாங்கள்‌ உங்களிடம்‌ வந்தபோது எவ்வாறு நங்கள்‌ எங்களை வரவேற்றீர்கள்‌ 
என்று அவர்களே கூறுகிறார்கள்‌. நீங்கள்‌ எவ்வாறு சிலைகளை விட்ருவிட்மு 
உண்மையான வாழும்‌ கடவுளுக்கு ஊழியம்புரியக்‌ கடவுளிடம்‌ திரும்பி வந்தீர்கள்‌ என்றும்‌ 
கூறிவரு கிறார்கள்‌. 


1 தெச. 1:19 இவ்வாறு நங்கள்‌ வானினின்று வரும்‌ அவருடைய மகன்‌ இயேசுவுக்காகக்‌ 
காத்திருக்கிறீர்கள்‌. அவரே வரப்போகும்‌ சினத்திலிருந்து நம்மை மீட்பவர்‌. இறந்த 
அவரையே தந்தை உயிர்த்தெழச்‌ செய்தார்‌. 


2. அதிகாரம்‌ 


1 தெச. 2:1 சகோதர சகோதரிகளே. நாங்கள்‌ உங்களிடம்‌ வந்த நோக்கம்‌ வீணாகவி 
ல்லை என்பது உங்களுக்கே தெரியும்‌. 


1 தெச. 2:2 உங்களிடம்‌ வருமுன்பே பிலிப்பி நகில்‌ நாங்கள்‌ துன்புற்றோம்‌. இழிவாக 
நடத்தப்பட்டோம்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. இருப்பினும்‌ பெரும்‌ எதிர்ப்புக்கிடையில்‌ 
கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம்‌ கடவுளிடமிருந்து துணிவு 
பெற்றோம்‌. 


1 தெச. 2:3 எங்கள்‌ அறிவுரைகள்‌ தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 37 of 92 


வஞ்சகத்தையோ அடிப்படையாகக்‌ கொண்டவையல்ல . 


1 தெச. 2:4 நாங்கள்‌ தகுதி உடையவர்களைனக்‌ கருதி நற்செய்தியைக்‌ கடவுளே எங்களி 
டம்‌ ஒப்படைத்தார்‌. அதற்கேற்ப நாங்கள்‌ பேசுகிறோம்‌. மனிதர்களுக்கு அல்ல எங்கள்‌ 
இதயங்களைச்‌ சோதிக்தறிவும்‌ கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்கப்‌ பார்க்கிறோம்‌. 


1 தெச. 2:5 நாங்கள்‌ என்றும்‌ போலியாக உங்களைப்‌ புகழ்ந்ததேயில்லை. இது 
உங்களுக்குத்‌ தெரிந்ததே. போதனை என்னும்‌ போர்வையில்‌ நாங்கள்‌ பொருள்‌ பறிக்கப்‌ 
பார்க்கவில்லை. இதற்குக்‌ கடவுளே சாட்சி. 


1 தெச. 2:6 கிறிஸ்துவின்‌ திருத்தூகர்கள்‌ என்னும்‌ முறையில்‌ நாங்கள்‌ உங்களிடம்‌ மி 
குதியாக எதிர்பார்த்திருக்க முடியும்‌. ஆனால்‌ மனிதர்‌ தரும்‌ பெருமையை உங்களிடமி 
ருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள்‌ தேடவில்லை. 


1 தெச. 2:7 மாறாக நாங்கள்‌ உங்களிடையே இருந்தபொழுது தாய்‌ தன்‌ குழந்தைகளைப்‌ 
பேணி வளர்ப்பதுபோல்‌ கனிவுடன்‌ நடந்து கொண்டோம்‌. 


1 தெச. 2:8 இவ்வாறு உங்கள்‌ மீது ஏக்கமுள்ளவர்களாய்‌ கடவுளுடைய நற்செய்தியை 
மட்டுமன்றி எங்களையே உங்களுக்குக்‌ கொருத்துவிட ஆவலாய்‌ இருந்தோம்‌: ஏனெனில்‌ 
நீங்கள்‌ எங்கள்‌ அன்புக்குரியவர்கள்‌ ஆகிவிட்டீர்கள்‌. 


1 தெச. 2:9 அன்பர்களே. நாங்கள்‌ எவ்வாறு பாமுபட்மு உழைத்தோம்‌ என்பதை நி 
னைத்துப்‌ பாருங்கள்‌. உங்களுள்‌ எவருக்கும்‌ சுமையாய்‌ இராதபடி எங்கள்‌ பிழைப்புக்காக 
இராப்‌ பகலாய்‌ வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்குப்‌ 
பறைசாற்றினோம்‌. 


1 தெச. 2:19 நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள்‌ முன்பாக நாங்கள்‌ மிகவும்‌ 
தூய்மையோரும்‌ நேர்மையோமும்‌ குற்றமின்றியும்‌ ஒழுகினோம்‌ என்பதற்கு நீங்களும்‌ 
சாட்சி கடவுளும்‌ சாட்சி. 


1 தெச. 2:11 ஒரு தந்தை தம்‌ பிள்ளைகளை நடத்துவதுபோல உங்களை நடத்தினோம்‌. 


1 தெச. 2:12 தம்முடைய ஆட்சியிலும்‌ மாட்சியிலும்‌ பங்குபெற உங்களை அழைக்கும்‌ 
கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ அறிவுரை வழங்கினோம்‌: 
உங்களை ஊக்குவித்தோம்‌: வற்புறுத்தினோம்‌. இவையெல்லாம்‌ உங்களுக்குத்‌ தெரி 
ந்தவையே. 


1 தெச. 2:13 கடவுளின்‌ வார்த்தையை நீங்கள்‌ எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனி 
த வார்த்தையாக அல்ல கடவுளின்‌ வார்த்தையாகவே ஏற்றுக்‌ கொண்டீர்கள்‌. இதற்காக 
நாங்கள்‌ கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம்‌. உண்மையாகவே அது 
கடவுளுடைய வார்த்தைதான்‌: அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில்‌ செயலாற்றுகிறது. 


1 தெச. 2:14 சகோதர சகோதரிகளே. இயேசு கிறிஸ்துவின்‌ உறவில்‌ யூகேயாவில்‌ 
வாழும்‌ கடவுளின்‌ சபைகளுக்கு நேர்ந்ததுபோலவே உங்களுக்கும்‌ நேர்ந்தது. யூதர்களால்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 38 of 92 


அவர்கள்‌ துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும்‌ உங்கள்‌ சொந்த இனத்காரால்‌ 
துன்புறுத்தப்பட்டீர்கள்‌. 


1 தெச. 2:15 அந்த யூதரே ஆண்டவராகிய இயேசுவையும்‌ இறைவாக்கினரையும்‌ 
கொன்றார்கள்‌. எங்களையும்‌ துரத்திவிட்டார்கள்‌. அவர்கள்‌ கடவுளுக்கு உகந்தவர்கள்‌ 
அல்ல: மனித இனத்திற்கே எதிரிகள்‌. 


1 தெச. 2:16 ஏனெனில்‌ பிற இனத்தார்‌ மீட்புப்‌ பெறுமாறு நாங்கள்‌ அவர்களிடம்‌ 
பேசுவதைத்‌ கருக்கிறார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை என்றும்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே போகிறார்கள்‌. இறுதியில்‌ கடவுளின்‌ சினம்‌ அவர்கள்மேல்‌ வந்துவிட்டது. 


1 தெச. 2:17 அன்பர்களே. நாங்கள்‌ உள்ளத்தால்‌ அல்ல உடலால்‌ மட்ருமே உங்களை வி 
ட்டுச்‌ சிறிதுகாலம்‌ பிரிந்து தவித்தோம்‌. உங்கள்‌ முகத்தைக்‌ காண பேராவலோடு ஏங்கியி 
ருந்தோம்‌. 


1 தெச. 2:18 ஆகையால்‌ நாங்கள்‌ உங்களிடம்‌ வர விரும்பினோம்‌. அதிலும்‌ பவுலாகிய 
நான்‌ ஒருமுறை அல்ல இருமுறை உங்களிடம்‌ வரத்‌ திட்டமிட்டேன்‌. ஆனால்‌ சாத்தான்‌ 
எங்களைத்‌ தருத்து விட்டான்‌. 


1 தெச. 2:19 நம்‌ ஆண்டவர்‌ இயேசுவின்‌ வருகையின்போது அவர்முன்‌ உங்களைத்தானே 
நாங்கள்‌ எதிர்நோக்கி இருக்கப்‌ போகிறோம்‌? நீங்கள்தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும்‌ 
பெருமையோடு சூடப்போகும்‌ வெற்றிவாகையுமாய்‌ இருக்கப்‌ போகிறீர்கள்‌? உங்களைத்‌ 
தவிர வேறு யார்‌ இருக்க முடியும்‌? 


1 தெச. 2:20 ஆம்‌ உங்களால்தான்‌ எங்களுக்குப்‌ பெருமையும்‌ மகிழ்ச்சியும்‌ கிடைக்கும்‌. 


3. அதிகாரம்‌ 


1 தெச. 3:1 ஆகவே இந்தப்‌ பிரிவை எங்களால்‌ காங்க முடியாமல்‌ போனதால்‌ நாங்கள்‌ 
ஏகென்சு நகரில்‌ தனிமையாக இருக்க முடிவு செய்தோம்‌. 


1 தெச. 3:2 நம்‌ சகோதரரும்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும்‌ கடவுளி 
ன்‌ உடன்‌ உழைப்பாளருமாகிய திமொத்தேயுவை உங்களிடம்‌ அனுப்பினோம்‌. 


1 தெச. 3:3 நீங்கள்‌ பரம்‌ துன்பங்களால்‌ எவரும்‌ மனம்‌ களர்ந்து போகாதவாறு உங்கள்‌ 
நம்பிக்கையை உறுகதிப்பருத்தி உங்களை ஊக்குவிக்க அவரை அனுப்பினோம்‌. துன்பங்கள்‌ 
வந்தே தீரும்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌ . 

1 தெச. 3:4 நாம்‌ துன்பப்படத்தான்‌ வேண்டும்‌ என்று நாங்கள்‌ உங்களோமு 
இருந்தபொழுகே உங்களுக்குச்‌ சொன்னோம்‌. அவ்வாறே நடந்திருக்கிறது: இதுவும்‌ 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. 


1 தெச. 3:5 ஆகவே நமது பிரிவைத்‌ காங்க முடியாமல்‌ உங்கள்‌ நம்பிக்கையைப்‌ பற்றி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 39 of 92 


அறிந்துகொள்ள திமொத்தேயுவை அனுப்பினேன்‌. ஏனெனில்‌ சோகிப்பவன்‌ உங்களைச்‌ 
சோகனைக்குட்பருத்தி விட்டானோ என்றும்‌ அதனால்‌ எங்கள்‌ உழைப்பு வீணாகி வி 
ட்டகோ என்றும்‌ அஞ்சினேன்‌. 


1 தெச. 3:5 ஆனால்‌ இப்பொழுது திமொத்தேயு உங்களிடமிருந்து திரும்பி எங்களிடம்‌ 
வந்துவிட்டார்‌: உங்களுடைய நம்பிக்கையையும்‌ அன்பையும்‌ குறித்து நல்ல செய்தி 
சொன்னார்‌. நாங்கள்‌ உங்களைக்‌ காண ஏங்குவதுபோல நீங்களும்‌ எங்களைக்‌ காண வி 
ழைவதாகவும்‌ எப்பொழுதும்‌ எங்களை அன்போரு நினைவுகூறுவகாகவும்‌ அறிவித்தார்‌. 


1 தெச. 3:7 ஆகையால்‌ அன்பர்களே. எங்கள்‌ இன்னல்‌ இருக்கண்கள்‌ நமுவிலும்‌ 
உங்களது நம்பிக்கையைக்‌ கண்டு உங்களால்‌ நாங்கள்‌ ஆறுகல்‌ அடைகிறோம்‌. 


1 தெச. 3:8 நங்கள்‌ ஆண்டவரோருள்ள உறவில்‌ நிலைக்கிருக்கிறீர்கள்‌ என்று அறி 
ந்ததும்‌ எங்களுக்கு உயிர்‌ வந்தது. 


1 தெச. 3:9 நம்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ உங்களால்‌ நாங்கள்‌ பெருமகிழ்ச்சி அடைகி 
றோம்‌. அதற்காக உங்கள்‌ பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்குக்‌ கைம்நூறாகக்‌ 
காட்ட இயலும்‌? 


1 தெச. 3:10 நாங்கள்‌ உங்கள்‌ முகத்தைக்‌ காணவும்‌ உங்கள்‌ நம்பிக்கையில்‌ 
குறைவாகவுள்ளவற்றை நிறைவாக்கவும்‌ அல்லும்‌ பகலும்‌ மிகுந்த ஆர்வமுடன்‌ 
மன்றாமுகிறோம்‌. 


1 தெச. 3:11 இப்பொழுது நம்‌ தந்தையாம்‌ கடவுளும்‌ நம்‌ ஆண்டவராம்‌ இயேசுவும்‌ 
உங்களிடம்‌ வருவதற்கான வழியை எங்களுக்குக்‌ காட்ருவார்களாக. 


1 தெச. 3:12 உங்கள்‌ மீது நாங்கள்‌ கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவதுபோல நீங்கள்‌ 
ஒருவர்‌ ஒருவருக்காகவும்‌ எல்லாருக்காகவும்‌ கொண்டுள்ள அன்பையும்‌ ஆண்டவர்‌ 
வளர்த்துப்‌ பெருகச்‌ செய்வாராக. 


1 தெச. 3:13 இவ்வாறு நம்‌ ஆண்டவர்‌ இயேசு தம்முடைய தூயோர்‌ அனைவரோரும்‌ 
வரும்பொழுது நம்‌ தந்தையாம்‌ கடவுள்முன்‌ நீங்கள்‌ குற்றமின்றித்‌ தூய்மையாக 
இருக்குநூறு அவர்‌ உங்கள்‌ உள்ளங்களை உறுதிப்பருத்துவாராக. 


4. அதிகாரம்‌ 


1 தெச. 4:1 சகோதர சகோகரிகளே. நீங்கள்‌ கடவுளுக்கு உகந்தவர்களாய்‌ வாழும்‌ 
முறையை எங்களிடம்‌ கற்றுக்‌ கொண்டீர்கள்‌: அப்படியே வாழ்ந்தும்‌ வருகிறீர்கள்‌. இதில்‌ 
இன்னும்‌ முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயரால்‌ உங்களிடம்‌ 
இறுதியாகக்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


1 தெச. 4:2 ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயரால்‌ நாங்கள்‌ உங்களுக்குக்‌ கொழுத்த 
கட்டளைகளை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 40 of 92 


1 தெச. 4:3 நங்கள்‌ தூுயோராவதே கடவுளுடைய திருவுளம்‌: பரத்தைமையை நீங்கள்‌ 
தவிர்க்க வேண்டும்‌. 


1 தெச. 4:4 உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ கம்‌ மனைவியைக்‌ தூயவராகக்‌ கருதி மதிப்புடன்‌ 
நடத்த அறிந்திருக்க வேண்டும்‌. 


1 தெச. 4:5 கடவுளை அறியாத பிற இனத்தாரைப்‌ போன்று நீங்கள்‌ கட்ருக்கடங்காப்‌ 
பாலுணர்வுக்கு இடம்‌ கொருக்கலாகாது. 


1 தெச. 4:5 இதில்‌ எவரும்‌ தவறிழைத்துத்‌ தம்‌ சகோதரரை வஞ்சிக்கக்‌ கூடாது. 
ஏனெனில்‌ இத்தகைய செயல்கள்‌ அனைத்தையும்‌ ஆண்டவரே தண்டிப்பார்‌. இதை 
நாங்கள்‌ முன்னமே உங்களிடம்‌ எருத்துரைத்திருக்கிறோம்‌: எச்சரித்தும்‌ இருக்கிறோம்‌. 


1 தெச. 4:72 கடவுள்‌ நம்மை ஒமுக்கக்கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார்‌. 


1 தெச. 4:8 எனவே இக்கட்டளைகளைப்‌ புறக்கணிப்போர்‌ மனிதரை அல்ல தம்முடைய 
தூய ஆவியை உங்களுக்கும்‌ அளிக்கும்‌ கடவுளையே புறக்கணிக்கின்றனர்‌. 


1 தெச. 4:9 சகோதர அன்பைப்பற்றி உங்களுக்கு எழுதவேண்டிய தேவையில்லை. 
ஏனெனில்‌ ஒருவருக்கொருவர்‌ அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே 
கற்றுக்கொண்டவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌. 


1 தெச. 4:10 உண்மையிலேயே நங்கள்‌ நூசிதோனியாவிலுள்ள சகோதரர்‌ சகோதரிகள்‌ 
அனைவரிடமும்‌ அன்பு செலுத்தி வருகிறீர்கள்‌. அன்பர்களே. இதில்‌ இன்னும்‌ முன்னேற 
வேண்டுமென்று உங்களிடம்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


1 தெச. 4:11 நாங்கள்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டதுபோல உங்கள்‌ வேலையை மட்ருமே 
பார்த்துக்‌ கொண்டு உங்கள்‌ சொந்தக்‌ கையால்‌ உழைத்து அமைதியாய்‌ வாழ்வதில்‌ 
நோக்கமாயிருங்கள்‌. 


1 தெச. 4:12 அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின்‌ நன்மதிப்பைப்‌ 
பெறுவீர்கள்‌: பிறர்‌ கையை நம்பாதபடி வாழ்வீர்கள்‌. 


1 தெச. 4:13 சகோதர சகோதரிகளே. இறந்கோரைப்‌ பற்றி நீங்கள்‌ அறிந்திருக்க 
வேண்மும்‌ என நாங்கள்‌ விரும்புகிறோம்‌: எதிர்நோக்கு இல்லாக மற்றவர்களைப்‌ போல்‌ 
நீங்களும்‌ துயருறக்‌ கூடாது. 


1 தெச. 4:14 இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார்‌ என நாம்‌ நம்புகிறோம்‌. அப்படியானால்‌ 
இயேசுவோரு இணைந்த நிலையில்‌ இறந்தோரைக்‌ கடவுள்‌ அவருடன்‌ அழைத்து வருவார்‌. 


1 தெச. 4:15 ஆண்டவருடைய வார்த்தையின்‌ அடிப்படையில்‌ நாங்கள்‌ உங்களுக்குக்‌ 
கூறுவது இதுவெ: ஆண்டவர்‌ வரும்வரை உயிரோமு எஞ்சியிருக்கும்‌ நாம்‌ இறந்தோரை 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 41 of 92 


முந்திவிட மாட்டோம்‌. 


1 தெச. 4:16 கட்டளை பிறக்க தலைமை வானதுதரின்‌ குரல்‌ ஒலிக்க கடவுளுடைய 
எக்காளம்‌ முழங்க ஆண்டவர்‌ வானினின்று இறங்கி வருவார்‌: அப்பொழுது கிறிஸ்து மீது 
நம்பிக்கை கொண்ட நிலையில்‌ இறந்தவர்கள்‌ முதலில்‌ உயிர்த்தெழுவர்‌. 


1 தெச. 4:12 பின்னர்‌ உயிரோரு எஞ்சியிருக்கும்‌ நாம்‌ அவர்களோரு மேகங்களில்‌ 
எழுத்துக்‌ கொண்டுபோகப்பட்டு வான்வெளியில்‌ ஆண்டவரை எதிர்கொள்ளச்‌ செல்வோம்‌. 
இவ்வாறு எப்போதும்‌ நாம்‌ ஆண்டவரோரு இருப்போம்‌. 


1 தெச. 4:18 எனவே இவ்வார்த்தைகளைச்‌ சொல்லி ஒருவரை ஒருவர்‌ தேற்றிக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


5. அதிகாரம்‌ 


1 தெச. 5:1 சகோதர சகோதரிகளே. இவை நடக்கும்‌ காலங்களையும்‌ நேரங்களையும்‌ 
குறித்து உங்களுக்கு எழுதத்‌ தேவையில்லை . 


1 தெச. 5:2 ஏனெனில்‌ திருடன்‌ இரவில்‌ வருவதுபோல ஆண்டவருடைய நாள்‌ வரும்‌ 
என்பதை நீங்களே திண்ணமாய்த்‌ தெரிந்திருக்கிறீர்கள்‌. 


1 தெச. 5:3"எங்கும்‌ அமைதி ஆபத்து இல்லை" என்று மக்கள்‌ கூறிக்கொண்டிருக்கும்‌ 
பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவதுபோல திடீரென அவர்களுக்கு அழிவு 
வரும்‌: யாரும்‌ தப்பித்துக்‌ கொள்ள இயலாது. 


1 தெச. 5:4 ஆனால்‌ அன்பர்களே. நங்கள்‌ இருளில்‌ நடப்பவர்களல்ல: ஆகவே அந்த 
நாள்‌ திருடனைப்‌ போல்‌ உங்களுக்கு வராது. 


1 தெச. 5:5 நங்கள்‌ எல்லாரும்‌ ஒளியைச்‌ சார்ந்தவர்கள்‌: பகலில்‌ நடப்பவர்கள்‌. நாம்‌ 
இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல. 


1 தெச. 5:6 ஆகவே மற்றவர்களைப்போல்‌ நாமும்‌ உறங்கலாகாது: விழிப்போரும்‌ அறி 
வுத்‌ கெளிவோரும்‌ இருப்போம்‌. 


1 தெச. 5:2 உறங்குபவர்‌ இரவில்தான்‌ உறங்குவர்‌: குடிவெறியர்‌ இரவில்தான்‌ 
குடிபோதையில்‌ இருப்பர்‌. 


1 தெச. 5:8 ஆனால்‌ பகலைச்‌ சார்ந்த நாம்‌ அறிவுக்கெளிவோரு இருப்போம்‌. நம்பி 
க்கையையும்‌ அன்பையும்‌ மார்புக்‌ கவசமாகவும்‌ மீட்புபெறுவோம்‌ என்னும்‌ எதிர்நோக்கைத்‌ 
தலைச்சீராவாகவும்‌ அணிந்துகொள்வோம்‌. 


1 தெச. 5:9 ஏனெனில்‌ கடவுள்‌ நம்மைத்‌ தம்‌ சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல நம்‌ 
ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்பருத்தியுள்ளார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 42 of 92 


1 தெச. 5:10 நாம்‌ இருந்தாலும்‌ இறந்தாலும்‌ அவரோரு இணைந்து வாழும்வண்ணம்‌ 
அவர்‌ நம்பொருட்மு இறந்தார்‌. 


1 தெச. 5:11 ஆகவே நீங்கள்‌ இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர்‌ ஊ 
க்க மூட்ருங்கள்‌: ஒருவரை ஒருவர்‌ வளர்ச்சியடையச்‌ செய்யுங்கள்‌. 


1 தெச. 5:12 சகோதர சகோதரிகளே. உங்களிடையே உழைத்து ஆண்டவர்‌ பெயரால்‌ 
உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்முவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 


1 தெச. 5:13 அவர்கள்‌ பணியின்பொருட்டு அவர்களை உயர்வாகவும்‌ அன்புடனும்‌ 
கருதுங்கள்‌. உங்களிடையே அமைதி நிலவட்மரும்‌. 


1 தெச. 5:14 அன்பர்களே. நாங்கள்‌ உங்களுக்குத்‌ கரும்‌ அறிவுரை இதுவெ: சோம்பேறி 
களுக்கு அறிவு புகட்டுங்கள்‌: மனக்களர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்முங்கள்‌ : 
வலுவற்றோர்க்கு உதவுங்கள்‌: எல்லாரோமும்‌ பொறுமையாயிருங்கள்‌. 

1 தெச. 5:15 எவரும்‌ தீமைக்குப்‌ பதில்‌ தீமை செய்யாதவாறு பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
உங்களுள்‌ ஒருவருக்கொருவர்‌ மட்டுமன்றி எல்லாருக்கும்‌ எப்பொழுதும்‌ நன்மை 
செய்யவே நாருங்கள்‌. 

1 தெச. 5:16 எப்பொழுதும்‌ மகிழ்ச்சியாக இருங்கள்‌. 

1 தெச. 5:17 இடைவிடாது இறைவனிடம்‌ வேண்முங்கள்‌. 


1 தெச. 5:18 எல்லாச்‌ சூழ்நிலையிலும்‌ நன்றி கூறுங்கள்‌. உங்களுக்காகக்‌ கிறிஸ்து 
இயேசு வழியாய்க்‌ கடவுள்‌ வெளிப்பருத்திய திருவுளம்‌ இதுவெ. 


1 தெச. 5:19 தூய ஆவியின்‌ செயல்பாட்டைக்‌ தருக்க வேண்டாம்‌. 

1 தெச. 5:28 இறைவாக்குகளைப்‌ புறக்கணிக்க வேண்டாம்‌. 

1 தெச. 5:21 அனைத்தையும்‌ சீர்தூக்கிப்‌ பாருங்கள்‌. நல்லதைப்‌ பற்றிக்‌ கொள்ளுங்கள்‌. 
1 தெச. 5:22 எல்லா வகையான தீமைகளையும்‌ விட்ரு விலகுங்கள்‌. 

1 தெச. 5:23 அமைதி அருளும்‌ கடவுள்தாமே உங்களை முற்றிலும்‌ 
தூய்மையாக்குவாராக. அவரே நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய 
உள்ளம்‌ ஆன்மா உடல்‌ அனைத்தையும்‌ குற்றமின்றி முழுமையாகக்‌ காப்பாராக. 


1 தெச. 5:24 உங்களை அழைக்கும்‌ அவர்‌ நம்பிக்கைக்குரியவர்‌. அவர்‌ இகைச்‌ செய்வார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 43 of 92 


1 தெச. 5:25 சகோதர சகோதரிகளே. எங்களுக்காகவும்‌ இறைவனிடம்‌ வேண்முங்கள்‌. 


1 தெச. 5:26 தூய முத்தம்‌ கொமுத்துச்‌ சகோதரர்‌ சகோதரிகள்‌ எல்லாரையும்‌ 
வாழ்த்துங்கள்‌. 


1 தெச. 5:27 அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ இத்திருமுகத்தை வாசித்துக்காட்ட 
வேண்டுமென்று ஆண்டவர்‌ பெயரால்‌ ஆணையிமுகிறேன்‌. 


1 தெச. 5:28 நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ அருள்‌ உங்களோமு இருப்பதாக. 


Thessalonians 2 - தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம்‌ திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


2 தெச. 1:1 நம்‌ தந்தையாகிய கடவுளுக்கும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்‌ உரி 
ய கெசலோனிக்க திருச்சபைக்குப்‌ பவுலும்‌ சில்வானும்‌ திமொத்தேயுவும்‌ எழுதுவது: 


2 தெச. 1:2 நம்‌ தந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவிடமி 
ருந்தும்‌ உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


2 தெச. 1:3 சகோதர சகோதரிகளே. உங்கள்‌ பொருட்டுக்‌ கடவுளுக்கு எப்பொழுதும்‌ 
நன்றி செலுத்த நாங்கள்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. ஆம்‌, அவ்வாறு செய்வது தகுதியே. 
ஏனெனில்‌ நீங்கள்‌ கொண்ருள்ள நம்பிக்கை ஒங்கி வளருகின்றது: நீங்கள்‌ எல்லாரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ செலுத்தும்‌ அன்பு பெருகி வழிகிறது. 


2 தெச. 1:4 ஆகவேதான்‌ நாங்கள்‌ கடவுளின்‌ சபைகளில்‌ உங்களைக்‌ குறித்துப்‌ 
பெருமையாகப்‌ பேசி வருகிறோம்‌: உங்கள்‌ துன்பங்களுக்கிடையே நீங்கள்‌ காட்டிய சகி 
ப்புத்தன்மையையும்‌ இன்னல்களுக்கு இடையே நீங்கள்‌ கொண்டிருந்த மனவுறுதியையும்‌ 
நம்பிக்கையையும்‌ முன்னிட்டுப்‌ பெருமைப்பட கிறோம்‌. 


2 தெச. 1:5 இவை, கடவுளின்‌ தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகி 
ன்றன. இவையனைக்கின்‌ விளைவாக நீங்கள்‌ இறையாட்சிக்குத்‌ தகுதி 
யுள்ளவர்களாவீர்கள்‌. இந்த ஆட்சிக்காகவே நீங்கள்‌ துன்புறுகிறீர்கள்‌. 

2 தெச. 1:6 ஏனெனில்‌ உங்களைத்‌ துன்புறுத்துகிறவர்களுக்குத்‌ துன்பத்தையும்‌ 
துன்புறுத்தப்பரும்‌ உங்களுக்குத்‌ துயர்‌ நீக்கி அமைதியையும்‌ எங்களோமு கைம்மாறாக 
அளிப்பது கடவுளுடைய ந தியன்றே. 


2 தெச. 1:2 நம்‌ ஆண்டவர்‌ இயேசு வல்லமையுள்ள தம்‌ தூதரோமு வானிலிருந்து வெளி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 44 of 92 


ப்பமும்‌ போது இப்படி நிகழும்‌. 


2 தெச. 1:8 அப்பொழுது அவர்‌ தீப்பிழம்பின்‌ நமுவே தோன்றி, கடவுளை அறி 
யாதவர்களையும்‌ நம்‌ ஆண்டவர்‌ இயேசுவைப்பற்றிய நற்செய்தியை ஏற்கா தவர்களையும்‌ 
தண்டிப்பார்‌. 


2 தெச. 1:9 இவர்கள்‌ ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியைக்‌ காண இயலாது, அவருடைய 
திருமுன்னிருந்து அகற்றப்பட்டு, முடிவில்லை அழிவைத்‌ தண்டனையாகப்‌ பெறுவர்‌. 


2 தெச. 1:19 அந்நாளில்‌ அவர்‌ வரும்பொழுது இறைமக்கள்‌ அவரைப்‌ போற்றிப்புகழ்வர்‌: 
நம்பிக்கை கொண்டோர்‌ அனைவரும்‌ வியந்து போற்றுவர்‌. நாங்கள்‌ உங்களுக்கு அளித்த 
சான்றை நம்பி ஏற்றதினால்‌ நீங்களும்‌ அவ்வாறு செய்வீர்கள்‌. 


2 தெச. 1:11 இதற்காகத்தான்‌ நாங்கள்‌ உங்களுக்காக என்றும்‌ இறைவனிடம்‌ 
வேண்ருகிறோம்‌. நம்‌ கடவுள்‌ தாம்‌ விருத்த அழைப்புக்கு உங்களைக்‌ தகுதி 
யுள்ளவராக்குவாராக. உங்கள்‌ நல்லெண்ணம்‌ ஒவ்வொன்றையும்‌, நம்பிக்கையால்‌ 
தூண்டப்படும்‌ ஒவ்வொரு செயலையும்‌ தம்‌ வல்லமையால்‌ நிறைவுறச்‌ செய்வாராக. 


2 தெச. 1:12 இவ்வாறு நம்‌ கடவுளும்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவும்‌ அளிக்கும்‌ 
அருளுக்கேற்ப, உங்களால்‌ நம்‌ ஆண்டவராகிய இயேசுவின்‌ பெயருக்கும்‌ அவரால்‌ 
உங்களுக்கும்‌ மோன்மை உண்டாகுக. 


2. அதிகாரம்‌ 


2 தெச. 2:1 சகோகர சகோதரிகளே. நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ வருகையைப்‌ 
பற்றியும்‌ அவரோரு நாம்‌ ஒன்று கூருவகைப்‌ பற்றியும்‌ உங்களுக்கு நாங்கள்‌ கூற வி 
ழைவது: 


2 தெச. 2:2 ஆண்டவருடைய நாள்‌ வந்துவிட்டது என, இறைவாக்காகவோ 
அருளுரையாகவோ நாங்கள்‌ எழுதிய திருமுகத்தின்‌ செய்தியாகவோ யாராவது 
சொன்னால்‌, நீங்கள்‌ உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம்‌: திகிலுறவும்‌ 
வேண்டாம்‌. 


2 தெச. 2:3 எவரும்‌ உங்களை எவ்வகையிலும்‌ ஏமாற்ற இடம்‌ கொடாதீர்‌. ஏனெனில்‌ 
இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில்‌ வந்தே தீரும்‌. பின்னர்‌, நெறிக்கெட்ட மனி 
தன்‌ வெளிப்பட வேண்டும்‌. அவன்‌ அழிவுக்குரியவன்‌. 


2 தெச. 2:4 தெய்வம்‌ என வழங்கப்பமுவதையும்‌ வழிபாட்டுக்குரிய அனைத்தையும்‌ எதி 
ர்த்து, அவற்றுக்கு மேலாகத்‌ தன்னை அவன்‌ உயர்த்திக்‌ கொள்வான்‌. அதோரு கடவுளின்‌ 
கோவிலில்‌ அமர்ந்து கொண்ரு, தன்னைக்‌ கடவுளாகவும்‌ காட்டிக்‌ கொள்வான்‌. 


2 தெச. 2:5 நான்‌ உங்களோடு இருந்த பொழுதே இவற்றைச்‌ சொல்லிவந்தேன்‌ என்பது 
உங்களுக்கு நினைவில்லையா? 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 45 of 92 


2 தெச. 2:5 அவனுக்குக்‌ குறித்த காலம்‌ வருமுன்‌ அவன்‌ வெளிப்படாதபடி, இப்பொழுது 
அவனைத்‌ கழுத்து வைத்திருப்பது எதுவென்பது உங்களுக்குத்‌ தெரியுமே. 


2 தெச. 2:? நெறிகேட்டை விளைவிக்கும்‌ ஆற்றல்‌ ஏற்கெனவே மறைவாகச்‌ செயல்பட்ரு 
வருகிறது. ஆனால்‌, அதை இதுவரை கருத்து வைத்திருப்பது ௮கற்றப்பரும்‌ வரை, அது 
இப்படியே செயலாற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ . 


2 தெச. 2:8 பின்னரே நெறிகெட்டவன்‌ தோன்றுவான்‌ . ஆண்டவர்‌ கம்‌ வாயினால்‌ ஊதி 
அவனை ஒழித்து விருவார்‌: அவர்‌ வரும்‌ போது அவரது தோற்றமோ அவனை அழித்துவி 
மும்‌. 


2 தெச. 2:9 அவன்‌ சாத்தானின்‌ ஆற்றலால்‌ வருவான்‌. அவன்‌ எல்லா வகைப்‌ போலி 
யான வல்ல செயல்களையும்‌ அடையாளங்களையும்‌ அருஞ்செயல்களையும்‌ செய்வான்‌. 


2 தெச. 2:18 அழிந்து போகிறவர்களை முற்றிலும்‌ ஏமாற்றித்‌ தீங்கிழைப்பான்‌. ஏனெனி 
ல்‌ அவர்கள்‌ கங்களை மீட்க வல்ல உண்மையின்பால்‌ ஆர்வம்‌ காட்ட மறுத்தனர்‌. 


2 தெச. 2:11 ஆகவே பொய்யானகை அவர்கள்‌ நம்பும்வண்ணம்‌ கடவுள்‌ அவர்களை 
வஞ்சக ஆற்றலுக்கு உட்பருத்தினார்‌. 


2 தெச. 2:12 இவ்வாறு உண்மையைப்‌ பற்றிக்கொண்டு வாழாது தீமையில்‌ இன்பம்‌ 
காணும்‌ அனைவரும்‌ தீர்ப்புக்கு உள்ளாவர்‌. 


2 தெச. 2:13 ஆண்டவரால்‌ அன்புகூரப்பட்ட சகோதர சகோதரிகளே. நாங்கள்‌ 
கடவுளுக்கு உங்கள்பொருட்ரு என்றும்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. 
ஏனெனில்‌ தூய ஆவியால்‌ தூய்மையாக்கப்பட்ரு, நீங்கள்‌ உண்மையை நம்பி மீட்பு 
அடையும்படி, கடவுள்‌ உங்களை முதன்முதலாகக்‌ தேர்ந்துகொண்டார்‌. 


2 தெச. 2:14 நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மாட்சியை நீங்கள்‌ 
அடையும்பொருட்டே, நாங்கள்‌ அறிவித்த நற்செய்தியின்‌ வழியாக அவர்‌ உங்களை 
அழைத்தார்‌. 


2 தெச. 2:15 ஆகவே அன்பர்களே. எங்கள்‌ வாய்மொழி வழியாகவோ திருமுகம்‌ வழி 
யாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளைப்‌ பற்றிக்‌ கொண்மு அவற்றில்‌ நிலையாயி 
ரங்கள்‌. 


2 தெச. 2:16 நம்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவும்‌, நம்மீது அன்புகூர்ந்து தம்‌ அருளால்‌ 
நிலையான ஆறுதலையும்‌ எதிர்நோக்கையும்‌ அளித்த நம்‌ கந்தையாம்‌ கடவுளும்‌ 


2 தெச. 2:17 உங்கள்‌ உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து, நல்லகையே சொல்லவும்‌ 
செய்யவும்‌ உங்களை உறுதிப்பருத்துவார்களாக. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 46 of 92 


3. அதிகாரம்‌ 


2 தெச. 3:1 சகோதர சகோதரிகளே. இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம்‌ 
வேண்ருங்கள்‌. ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவிப்‌ புகழ்‌ பெற்றது. 
அதுபோல அது எங்கும்‌ பரவிப்‌ புகழ்பெறவும்‌, 


2 தெச. 3:2 தீயோர்‌, பொல்லாதவர்‌ கையினின்று நாங்கள்‌ விருவிக்கப்படவும்‌ 
வேண்ருங்கள்‌: ஏனெனில்‌ நம்பிக்கை எல்லாரிடமும்‌ இல்லை. 


2 தெச. 3:3 ஆனால்‌ ஆண்டவர்‌ நம்பிக்கைக்குரியவர்‌. அவர்‌ உங்களை உறுதிப்பருத்தி, 
தீயோனிடமிருந்து காத்தருள்வார்‌. 


2 தெச. 3:4 நாங்கள்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டகை நீங்கள்‌ செய்கிறீர்கள்‌: இனியும்‌ 
செய்வீர்கள்‌ என்னும்‌ உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர்‌ எங்களுக்குத்‌ தருகிறார்‌. 


2 தெச. 3:5 கடவுளின்‌ அன்பையும்‌, கிறிஸ்துவின்‌ மன உறுதியையும்‌ அடைய ஆண்டவர்‌ 
உங்கள்‌ உள்ளங்களைக்‌ தூண்டுவாராக. 


2 தெச. 3:6 அன்பர்களே. எங்களிடமிருந்து நீங்கள்‌ பெற்றுக்கொண்ட முறைமையின்படி 
ஒழுகாமல்‌ சோம்பித்திரியும்‌ எல்லா சகோதரர்‌ சகோதரிகளிடமிருந்தும்‌ விலகி நி 
ல்லுங்கள்‌ என, நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ நாங்கள்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட கிறோம்‌. 


2 தெச. 3:7 எங்களைப்போல்‌ ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும்‌. ஏனெனி 
ல்‌, உங்களிடையே இருந்தபோது நாங்கள்‌ சோம்பித்திரியவில்லை. 


2 தெச. 3:8 எவரிடமும்‌ இலவசமாக நாங்கள்‌ உணவருந்தவில்லை. மாறாக, உங்களுள்‌ 
எவருக்கும்‌ சுமையாய்‌ இராதபடி, இராப்பகலாய்ப்‌ பாமுபட்ரு உழைத்தோம்‌. 


2 தெச. 3:9 எங்களுக்கு வேண்டியதைப்‌ பெற உரிமை இல்லை என்பதால்‌ அல்ல, 
மாறாக நீங்களும்‌ எங்களைப்‌ போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே 
இவ்வாறு செய்தோம்‌. 


2 தெச. 3:10"உழைக்க மனமில்லாத எவரும்‌ உண்ணலாகாது" என்று நாங்கள்‌ உங்களி 
டையே இருந்தபோதே உங்களுக்குக்‌ கட்டளை கொடுத்திருந்தோம்‌. 


2 தெச. 3:11 உங்களுள்‌ சிலர்‌ எந்த வேலையும்‌ செய்யாமல்‌ சோம்பேறிகளாகச்‌ சுற்றி 
த்திரிந்து, பிறர்‌ வேலையில்‌ தலைமிருவதாகக்‌ கேள்விப்பருகிறோம்‌. 


2 தெச. 3:12 இத்தகையோர்‌ ஒழுங்காகத்‌ தங்கள்‌ வேலையைச்‌ செய்து, காங்கள்‌ 
உண்ணும்‌ உணவுக்காக உழைக்க வேண்மும்‌ என ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
பெயரால்‌ கட்டளையிட்மு அறிவுறுத்துகிறோம்‌. 


2 தெச. 3:13 சகோதர சகோதரிகளே. நன்மை செய்வதில்‌ நீங்கள்‌ மனந்தளர 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 47 of 92 
வேண்டாம்‌. 

2 தெச. 3:14 இத்திருமுகத்தில்‌ நாங்கள்‌ எழுதியவற்றிற்குக்‌ க£ழ்ப்படியாதோரைக்‌ குறி 
த்துவைத்துக்கொண்டு, அவர்களோடு பழகாதிருங்கள்‌. அப்பொழுதாவது அவர்களுக்கு 


வெட்கம்‌ வரும்‌. 


2 தெச. 3:15 ஆனாலும்‌, அவர்களைப்‌ பகைவர்களாகக்‌ கருதாது, சகோதரர்‌ சகோதரி 
களாக எண்ணி, அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள்‌. 


2 தெச. 3:16 அமைதியை அருளும்‌ ஆண்டவர்தாமே எப்பொழுதும்‌ எல்லா வகையிலும்‌ 
உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர்‌ உங்கள்‌ அனைவரோடும்‌ இருப்பாராக. 


2 தெச. 3:17 இவ்வாழ்த்தைப்‌ பவுலாகிய நான்‌ என்‌ கைப்பட எழுதுகிறேன்‌. நான்‌ எழுதும்‌ 
திருமுகம்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இதுவே அடையாளம்‌. இதுவே நான்‌ எழுதும்‌ முறை. 


2 தெச. 3:18 நம்‌ ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ அருள்‌ உங்கள்‌ அனைவரோரும்‌ 
இருப்பதாக. 


Philemon - பிலமோனுக்கு எழுதிய திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


பில. 1:1 கிறிஸ்து இயேசுவின்‌ பொருட்டுக்‌ கைதியாக இருக்கும்‌ பவுல்‌, சகோதரர்‌ தி 
மொத்தேயு ஆகிய நாங்கள்‌ எங்கள்‌ உடன்‌ உழைப்பாளரான அன்பார்ந்த பிலமோனுக்கும்‌, 


பில. 1:2 சகோதரி அப்பியாவுக்கும்‌, எங்கள்‌ போராட்டத்தில்‌ பங்குபெறும்‌ அர்க்கிப்புக்கும்‌ 
பிலமோன்‌ வீட்டில்‌ கூரும்‌ திருச்சபைக்கும்‌ எழுதுவது: 


பில. 1:3 நம்‌ தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமி 
ருந்தும்‌ உங்களுக்கு அருளும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 

பில. 1:4 என்‌ வேண்டல்களில்‌ உம்மை நினைத்து என்‌ கடவுளுக்கு என்றும்‌ நன்றி கூறுகி 
றேன்‌. 

பில. 1:5 ஏனெனில்‌, ஆண்டவராகிய இயேசுவின்‌ மீது நீர்‌ கொண்ருள்ள நம்பிக்கையையும்‌ 
இறைமக்கள்‌ அனைவர்மீதும்‌ நீர்‌ கொண்டுள்ள அன்பையும்‌ பற்றிக்‌ கேள்விப்பருகிறேன்‌. 


பில. 1:6 கிறிஸ்துவோமு நாம்‌ கொண்டிருக்கும்‌ உறவால்‌ நமக்குண்டான எல்லா 
நன்மைகளைப்‌ பற்றியும்‌ நீர்‌ அறிந்துணர்வீர்‌. இதனால்‌ நாம்‌ கொண்டுள்ள நம்பிக்கையி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 48 of 92 


ன்‌ அடிப்படையில்‌ நம்மிடையே இருக்கும்‌ நட்புறவு செயல்வடிவம்‌ பெற வேண்முகிறேன்‌. 


பில. 1:7 உம்‌ அன்பைக்‌ குறித்து நான்‌ பெரு மகிழ்வும்‌ ஆறுதலும்‌ கொள்கிறேன்‌. ஆம்‌, 
சகோதரரே, உம்மால்‌ இறைமக்களின்‌ உள்ளம்‌ புத்துயிர்‌ பெற்றுள்ளது. 


பில. 1:8 எனவே, நீர்‌ செய்ய வேண்டியதை உமக்குக்‌ கட்டளையிட, கிறிஸ்தவ உறவில்‌, 
எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும்‌, 


பில. 1:9 அன்பின்‌ பெயரால்‌ வேண்டுகோள்‌ விருவிக்கவே விரும்புகிறேன்‌. கிறிஸ்து 
இயேசுவின்‌ தூதுவனாக, அவர்‌ பொருட்டுக்‌ கைதியாக இருக்கும்‌ 


பில. 1:16 பவுலாகிய எனக்குச்‌ சிறையிலிருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக 
உம்மிடம்‌ வேண்டுகிறேன்‌. 


பில. 1:11 முன்பு உமக்குப்‌ பயனற்றவனாக இருந்த அவன்‌ , இப்பொழுது எனக்கும்‌ 
உமக்கும்‌ பயனுள்ளவன்‌. 


பில. 1:12 அவனை உம்மிடம்‌ திரும்ப அனுப்புகிறேன்‌. அவனை அனுப்புவது என்‌ 
இதயத்தையே அனுப்புவது போலாகும்‌. 


பில. 1:13 நற்செய்தியின்‌ பொருட்டுச்‌ சிறையுற்றிருக்கும்‌ எனக்கு, உமது பெயரால்‌ பணி 
யாற்ற, அவனை என்னிடமே நிறுத்திக்கொள்ள விரும்பினேன்‌. 


பில. 1:14 ஆனால்‌ நீர்‌ செய்யும்‌ நன்மையைக்‌ கட்டாயத்தினால்‌ செய்யாமல்‌, மனமாரச்‌ 
செய்ய வேண்டுமென்று நினைத்தே , உம்முடைய உடன்பாடின்றி எதையும்‌ செய்ய நான்‌ வி 
ரும்பவில்லை. 


பில. 1:15 அவன்‌ என்றும்‌ உம்மோரு இருக்க உம்மைவிட்ருச்‌ சிறிதுகாலம்‌ பிரிந்தி 
ருந்தான்‌ போலும்‌. 


பில. 1:16 இனி அவனை நீர்‌ அடிமையாக அல்ல, அடிமையைவிட மேலானவனாக, 
அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்‌. அவன்‌ என்‌ தனி 
ப்பட்ட அன்புக்குரியவன்‌. அப்படியானால்‌ மனிதன்‌ என்னும்‌ முறையிலும்‌ ஆண்டவரைச்‌ 
சார்ந்தவன்‌ என்னும்‌ முறையிலும்‌ அவன்‌ எத்துணை மேலாக உம்‌ அன்புக்குரியவனாகி 
றான்‌. 


பில. 1:1? எனவே, நமக்குள்ள நட்புறவைக்‌ கருதி, என்னை ஏற்றுக்‌ கொள்வதுபோல்‌ 
அவனையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 


பில. 1:18 அவன்‌ உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால்‌ அல்லது கடன்பட்டிருந்தால்‌ 
அது என்‌ கணக்கில்‌ இருக்கட்டும்‌. 


பில. 1:19"நானே அதற்கு ஈமு செய்வேன்‌" எனப்‌ பவுலாகிய நான்‌ என்‌ கைப்பட எழுதுகி 
றேன்‌. நீர்‌ உம்மையே எனக்குக்‌ கடனாகச்‌ செலுத்த வேண்டுமென நான்‌ உமக்குச்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 49 of 92 


சொல்ல வேண்டியதில்லை. 


பில. 1:29 ஆம்‌ சகோதரரே, ஆண்டவர்‌ பொருட்டு எனக்கு இந்த உதவியைச்‌ செய்யும்‌. கி 
றிஸ்துவின்‌ பெயரால்‌ என்‌ உள்ளம்‌ புத்துயிர்‌ பெறச்‌ செய்யும்‌. 


பில. 1:21 என்‌ சொல்லுக்கு நீர்‌ இணங்குவீர்‌ என்னும்‌ நம்பிக்கையோரு இதை எழுதுகி 
றேன்‌. நான்‌ கேட்பதற்கு மேலாகவே நீர்‌ செய்வீர்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 

பில. 1:22 மேலும்‌ நான்‌ தங்குவதற்கு ஓர்‌ இடத்தை ஏற்பாரு செய்யும்‌. நீங்கள்‌ 
இறைவனிடம்‌ வேண்முவதால்‌, அவர்‌ அருள்கூர்ந்து, நான்‌ மீண்ரும்‌ உங்களிடம்‌ வரச்‌ 
செய்வார்‌ என எதிர்‌ 

பார்க்கிறேன்‌ 

பில. 1:23 கிறிஸ்து இயேசுவின்‌ பொருட்ரு என்‌ உடன்‌ கைகியாயிருக்கிற எப்பப்பிரா, 


பில. 1:24 என்‌ உடன்‌ உழைப்பாளர்களான மாற்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா ஆகி 
யோர்‌ உமக்கு வாழ்த்துக்‌ கூறுகின்றனர்‌. 


பில. 1:25 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ அருள்‌ உங்களோமு இருப்பதாக. 


Hebrews - எபிரேயருக்கு எழுதிய கிருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


எபி. 1:1 பலமுறை, பலவகைகளில்‌ முற்காலத்தில்‌ இறைவாக்கினர்‌ வழியாக நம்‌ 
மூதாகையரிடம்‌ பேசிய கடவுள்‌, 


எபி. 1:2 இவ்விறுதி நாள்களில்‌ தம்‌ மகன்‌ வழியாக நம்மிடம்‌ பேசியுள்ளார்‌: இவரை 
எல்லாவற்றுக்கும்‌ உரிமையாளராக்கினார்‌: இவர்‌ வழியாக உலகங்களைப்‌ படைக்கார்‌. 


எபி. 1:3 கடவுளுடைய மாட்சிமையின்‌ சுடரொளியாகவும்‌, அவருடைய இயல்பின்‌ அச்சுப்‌ 
பதிவாகவும்‌ விளங்கும்‌ இவர்‌, தம்‌ வல்லமைமிக்க சொல்லால்‌ எல்லாவற்றையும்‌ தாங்கி 
நடத்துகிறார்‌. மக்களைப்‌ பாவங்களிலிருந்து தூய்மைப்‌ பருத்தியபின்‌, விண்ணகத்தில்‌ 
இவர்‌ பெருமைமிக்க கடவுளின்‌ வலப்பக்கத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 

எபி. 1:4 இவ்வாறு இறைமகன்‌ வான தூதரைவிடச்‌ சிறந்ததொரு பெயரை உரி 
மைப்பேறாகப்‌ பெற்றார்‌. அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர்‌ மேன்மை 
அடைந்கார்‌. 


எபி. 1:5 ஏனெனில்‌, கடவுள்‌ வானதூதர்‌ எவரிடமாவது"நீ என்‌ மைந்தர்‌: இன்று நான்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 58௦1 92 


உம்மைப்‌ பெற்றெருக்தேன்‌ " என்றும்‌ "நான்‌ அவருக்குத்‌ தந்தையாயிருப்பேன்‌, என்றும்‌ 
எப்போதாவது கூறியதுண்டா? 


எபி. 1:5 மேலும்‌ அவர்‌ தம்‌ முதற்பேறான இவரை உலகிற்கு அனுப்பியபோது," கடவுளின்‌ 
தூதர்‌ அனைவரும்‌ அவரை வழிபருவார்களாக" என்றார்‌. 


எபி. 1:7 வானதூதரைக்‌ குறித்து அவர்‌"தம்‌ தூதரைக்‌ காற்றுகளாகவும்‌ தம்‌ பணி 
யாளரைக்‌ தீப்பிழம்புகளாகவும்‌ செய்கிறார்‌" என்றார்‌. 


எபி. 1:8 தம்‌ மகனைக்‌ குறித்து,"இறைவனே, என்றுமுளது உமது அரியணை: உம்‌ ஆட்சி 
யின்‌ செங்கோல்‌ வளையாத செங்கோல்‌. 


எபி. 1:9 நீதியே உமது விருப்பம்‌: அநீதி உமக்கு வெறுப்பு: எனவே கடவுள்‌, உமக்கே உரி 
ய கடவுள்‌, மகிழ்ச்சியின்‌ நெய்யால்‌ உம்மீது அருள்பொழிவு செய்து அரசத்‌ தோழரினும்‌ 
மேலாய்‌ உயர்த்தினார்‌" என்றார்‌. 


எபி. 1:19 மீண்டும்‌"ஆண்டவரே, நர்‌ தொடக்கத்தில்‌ பூவுலகுக்கு அடித்தளம்‌ இட்டீர்‌. வி 
ண்ணுலகம்‌ உமது கைவினைப்‌ பொருள்‌ அன்றோ. 


எபி. 1:11 அவையோ அழிந்துவிரும்‌: நீரோ நிலைக்கிருப்பீர்‌. அவையெல்லாம்‌ 
ஆடைபோல்‌ பழமையாகும்‌: 


எபி. 1:12 போர்வையைப்போல்‌ அவற்றை நீர்‌ சுருட்டிவிருவீர்‌: ஆடையைப்போல்‌ 
அவற்றை மாற்றிவிருவீர்‌. உமது காலமும்‌ முடிவற்றது" என்றார்‌ அவர்‌. 


எபி. 1:13 மேலும்‌, கடவுள்‌, வானதூகர்‌ எவரிடமாவது, எப்போதாவது,"நான்‌ உம்‌ பகைவரை 
உமக்குக்‌ கால்மணையாக்கும்‌ வரை நீர்‌ என்‌ வலப்பக்கம்‌ வீற்றிரும்‌" என்று கூறி 
யதுண்டா? 


எபி. 1:14 அவர்கள்‌ அனைவரும்‌ ஊழியம்‌ புரியும்‌ ஆவிகள்‌ அல்லவா? மீட்பை உரி 
மைப்பேறாகப்‌ பெறவிருப்போருக்குத்‌ தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள்‌ அல்லவா? 
2. அதிகாரம்‌ 


எபி. 2:1 எனவே, நாம்‌ கேட்டறிந்த செய்தியினின்று வழுவிவிடாதிருக்குமாறு, மிகவும்‌ 
எச்சரிக்கையாக ஒருக்க வேண்டும்‌. 


எபி. 2:2 ஏனெனில்‌ வானதூதர்‌ வழி எருத்துரைக்கப்பட்ட செய்தி உறுதியாயிருந்தது. 
அதை மீறிய எவரும்‌, அதற்குக்‌ கீழ்ப்படியாத எவரும்‌ தகுந்த தண்டனை பெற்றனர்‌. 


எபி. 2:3 அவ்வாறிருக்க, இத்தகைய ஒப்பற்ற மீட்பைப்பற்றி நாம்‌ அக்கறையற்றி 
ருப்போமானால்‌, தண்டனையிலிருந்து எப்படி தப்பமுடியும்‌? இம்மீட்புச்‌ செய்தியை 
முதன்முதல்‌ அறிவித்தவர்‌ ஆண்டவரே. இகைக்‌ கேட்டவர்களும்‌ இதனை நமக்கு உறுதி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 51 of 92 


ப்பமுத்தியுள்ளனர்‌. 


எபி. 2:4 கடவுளும்‌ அடையாளங்கள்‌, அருஞ்செயல்கள்‌, பல்வேறு வல்ல செயல்கள்‌ 
மூலமாகவும்‌, கம்‌ திருவுளப்படி தூய ஆவியின்‌ கொடைகளைப்‌ பகிர்ந்களித்ததன்‌ 
மூலமாகவும்‌ இகற்குச்‌ சான்று பகர்ந்துள்ளார்‌. 


எபி. 2:5 வரவிருக்கும்‌ உலகு பற்றிப்‌ பேசுகிறோம்‌. கடவுள்‌ அதனை வானதூதரின்‌ அதி 
காரத்திற்குப்‌ பணியச்‌ செய்யவில்லை. 


எபி. 2:6 இதற்குச்‌ சான்றாக மறைநூலில்‌ இடத்தில்‌ சொல்லப்‌ பட்ருள்ளது இதுவே:"மனி 
தரை நீர்‌ நினைவில்‌ கொள்வதற்கு அவர்கள்‌ யார்‌? மனிதப்‌ பிறவிகளை நீர்‌ ஒரு 
பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள்‌ எம்மாத்திரம்‌? 


எபி. 2:7 ஆயினும்‌ நீர்‌ அவர்களை வானதூதரை விடச்சற்றே சிறியவர்‌ ஆக்கியுள்ளீர்‌ : 
மாட்சியையும்‌ மேன்மையையும்‌ அவர்களுக்கு முடியாகச்‌ சூட்டியுள்ளீர்‌. உமது கை 
படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தரர்‌. 


எபி. 2:8 எல்லாவற்றையும்‌ அவர்கள்‌ பாதங்களுக்குக்‌ கீழ்ப்பருத்தியுள்ளீர்‌." 
அனைத்தையும்‌ மனிதருக்கு அடிபணியச்‌ செய்தார்‌ என்பதால்‌, எதையும்‌ பணியாதிருக்க வி 
ட்டுவிடவில்லை எனலாம்‌. எனினும்‌, அனைத்தும்‌ மனிதருக்கு இன்னும்‌ அடிபணியக்‌ 
காணோம்‌. 


எபி. 2:9 நாம்‌ காண்பதோ சிறிது காலம்‌ வானது தரைவிடச்‌ சற்றுத்‌ தாழ்ந்தவராக்கப்பட்ட 
இயேசுவையே. இவர்‌ துன்புற்று இறந்ததால்‌, மாட்சியும்‌ மாண்பும்‌ இவருக்கு முடியாகச்‌ 
சூட்டப்பட்டதைக்‌ காண்கிறோம்‌. இவ்வாறு கடவுளின்‌ அருளால்‌ அனைவருடைய 
நலனுக்காகவும்‌ இவர்‌ சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. 


எபி. 2:18 கடவுள்‌ எல்லாவற்றையும்‌ தமக்கென்று தாமே உண்டாக்கினார்‌. அவர்‌, மக்கள்‌ 
பலரை மாட்சியில்‌ பங்குகொள்ள அழைத்துச்‌ செல்ல விரும்பியபோது, அவர்களது மீட்பைத்‌ 
தொடங்கி வழி நடத்துபவரைக்‌ துன்பங்கள்‌ மூலம்‌ நிறைவுள்ளவராக்கினார்‌. இது ஏற்ற 
செயலே. 


எபி. 2:11 தூய்மையாக்குகிறவர்‌, தூய்மையாக்கப்பமுவோர்‌ அனைவருக்கும்‌ உயிர்முதல்‌ 
ஒன்றே. இதனால்‌ இயேசு இவர்களைச்‌ சகோதரர்‌ சகோதரிகள்‌ என்று அழைக்க 
வெட்கப்படவில்லை. 


எபி. 2:12"உமது பெயரை என்‌ சகோதரர்‌ சகோதரிகளுக்கு அறிவிப்பேன்‌: சபை நருவே 
உம்மைப்‌ புகழ்ந்து பாருவேன்‌" என்று கூறியுள்ளார்‌ அன்றோ. 


எபி. 2:13 மேலும்‌,"நான்‌ அவர்மேல்‌ என்‌ நம்பிக்கையை நிலை நிற்கச்‌ செய்வேன்‌" 
என்றும்‌," இதோ, நானும்‌ கடவுள்‌ எனக்கு அளித்த குழந்தைகளும்‌" அவ்வாறு செய்வோம்‌ 
என்றும்‌ அவர்‌ கூறியுள்ளார்‌. 


எபி. 2:14 ஊனம்‌ இரக்கமும்‌ கொண்ட அப்பிள்ளைகளைப்‌ போல்‌ அவரும்‌ அதே இயல்பி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 52 of 92 


ல்‌ பங்கு கொண்டார்‌. இவ்வாறு சாவின்மேல்‌ ஆற்றல்‌ கொண்டிருந்த அலகையைச்‌ சாவி 
ன்‌ வழியாகவே அழித்து விட்டார்‌. 


எபி. 2:15 வாழ்நாள்‌ முழுவதும்‌ சாவுபற்றிய அச்சத்தினால்‌ அடிமைப்பட்டிருந்தவர்களை 
விருவித்தார்‌. 


எபி. 2:16 ஏனெனில்‌ அவர்‌ வானதூதருக்குத்‌ துணை நிற்கவில்லை. மாறாக, ஆபிரகாமி 
ன்‌ வழிமரபினருக்கே துணை நின்றார்‌ என்பது கண்கூடு. 


எபி. 2:17 ஆகலின்‌, கடவுள்‌ பணியில்‌ அவர்‌ இரக்கமும்‌, நம்பிக்கையும்‌ உள்ள தலைமைக்‌ 
குருவாயிருந்து, மக்களுடைய பாவங்களுக்குக்‌ கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும்‌ தம்‌ 
சகோகர்‌ சகோதரிகளைப்பொல்‌ ஆக வேண்டிதாயிற்று . 


எபி. 2:18 இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகித்‌ துன்பப்பட்டதனால்‌ சோதி 
க்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர்வல்லவர்‌. 


3. அதிகாரம்‌ 


எபி. 3:1 எனவே, தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில்‌ பங்கு 
கொண்டவர்களே, நாம்‌ அறிக்கையிரும்‌ திருத்தூதரும்‌ தலைமைக்‌ குருவுமான 
இயேசுவைப்பற்றி எண்ணிப்பாருங்கள்‌. 


எபி. 3:2 கடவுளின்‌ குழும்பத்தினர்‌ அனைவரிடையேயும்‌ மோசே நம்பிக்கைக்குரியவராய்‌ 
இருந்தார்‌. அவ்வாறே இவரும்‌ தம்மை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக 
இருந்தார்‌. 


எபி. 3:3 ஒரு வீட்டைக்‌ கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டைவிட அதிக மதிப்பு உண்டு. 
அதுபோல, இயேசுவும்‌ மோசேயைவிட அதிக மேன்மை பெறத்‌ தகுதி உடையவராகிறார்‌. 


எபி. 3:4 ஏனெனில்‌, ஒவ்வொரு வீட்டையும்‌ கட்டி எழுப்ப ஒருவர்‌ இருப்பது போல, 
எல்லாவற்றையும்‌ கட்டி எழுப்புகிறவர்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌: அவர்‌ கடவுளே. 


எபி. 3:5 ஊழியன்‌ என்னும்‌ முறையில்‌ மோசே கடவுளின்‌ குரும்பத்தார்‌ அனைவரி 
டையேயும்‌ நம்பிக்கைக்குரியவராய்‌ இருந்தார்‌. கடவுள்‌ பின்னர்‌ அறிவிக்கவி 
ருந்தவற்றுக்குச்‌ சான்று பகர்வதே அவரது ஊழியமாயிருந்தது. 

எபி. 3:6 ஆனால்‌, கிறிஸ்து மகன்‌ என்னும்‌ முறையில்‌ கடவுளின்‌ குரும்பத்தார்‌ மேல்‌ அதி 


காரம்‌ பெற்றுள்ளார்‌. பெருமையையும்‌ நாம்‌ எதிர்நோக்கோரு கூடிய பெருமையையும்‌ நாம்‌ 
உறுதியாகப்பற்றிக்‌ கொண்டால்‌ கடவுளுடைய குரும்பத்தாராய்‌ இருப்போம்‌. 


எபி. 3:2 எனவே, தூய ஆவியார்‌ கூறுவது:"இன்று நீங்கள்‌ அவரது குரலைக்‌ 
கேட்பீர்களென்றால்‌, 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 53 of 92 


எபி. 3:8 பாலை நிலத்தில்‌ சோதனை நாளன்று கிளர்ச்சியின்போது இருந்ததுபோல, 
உங்கள்‌ இதயத்தைக்‌ கடினப்பருத்திக்‌ கொள்ளாகர்கள்‌. 


எபி. 3:9 அங்கே உங்கள்‌ மூதாதையர்‌ நாற்பது ஆண்டுகள்‌ என்‌ செயல்களைக்‌ 
கண்டிருந்தும்‌ என்னைச்‌ சோதித்துப்‌ பார்த்தனர்‌. 


எபி. 3:19 எனவே, அத்தலைமுறையினர்‌ மீது வெறுப்புக்கொண்மு,"ந எப்போதும்‌ 
இவர்களது உள்ளம்‌ தவறுகிறது: என்‌ வழிகளை இவர்கள்‌ அறியாதவர்கள்‌: எனவே நான்‌ 
சினமுற்று 


எபி. 3:11 "நான்‌ அளிக்கும்‌ இளைப்பாற்றியின்‌ நாட்டிற்குள்‌ நுழையவே மாட்டார்கள்‌" 
என்று ஆணையிட்ருக்‌ கூறினேன்‌" என்றார்‌ கடவுள்‌." 


எபி. 3:12 அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம்‌, வாழும்‌ கடவுளை விட்ரு வி 
லகும்‌. இத்தகைய தீய உள்ளம்‌ உங்களுள்‌ எவருக்கும்‌ இராதபடி 
பார்த்துக்கொள்ளுங்கள்‌. 


எபி. 3:13 உங்களுள்‌ எவரும்‌ பாவத்தால்‌ ஏமாற்றப்பட்டு, கடின உள்ளத்தினர்‌ 
ஆகாதவாறு, ஒவ்வொரு நாளும்‌ "ஒன்றே" என எண்ணி, நாள்தோறும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அறிவுரை கூறுங்கள்‌. 


எபி. 3:14 தொடக்கத்தில்‌ நாம்‌ கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதிவரை உறுதி 
யாகப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்தால்‌ நாமும்‌ கிறிஸ்துவின்‌ பங்காளிகளாவோம்‌. 

எபி. 5:15"இன்று நீங்கள்‌ அவரது குரலைக்‌ கேட்பீர்களென்றால்‌, கிளர்ச்சியின்போது 
இருந்ததுபோல, உங்கள்‌ இதயத்தைக்‌ கடினப்பருத்திக்‌ கொள்ளாக ர்கள்‌." என்று 
கூறப்பட்டுள்ளது. 


எபி. 3:16 அவரது குரலைக்‌ கேட்டும்‌ கிளர்ச்சி செய்தவர்கள்‌ யார்‌? மோசேயின்‌ 
தலைமையில்‌ எகிப்திலிருந்து வெளியேறினவர்கள்‌ அனைவரும்‌ அல்லவோ? 


எபி. 3:17 நாற்பது ஆண்ருகள்‌ கடவுள்‌ சீற்றம்‌ கொண்டது யார்‌ மீது? பாவம்‌ செய்தவர்கள்‌ 
மீதல்லவோ? அவர்களுடைய பிணங்கள்‌ பாலை நிலத்தில்‌ விழுந்து கிடந்தன அல்லவோ? 
எபி. 3:18"நான்‌ அளிக்கும்‌ இளைப்பாற்றியின்‌ நாட்டிற்குள்‌ நுழையவே மாட்டார்கள்‌" 
என்று யாரைப்பற்றி ஆணையிட்டுக்‌ கூறினார்‌? கீழ்ப்படியாகவர்களைப்‌ பற்றியன்றோ ? 
எபி. 3:19 அவர்கள்‌ நம்பிக்கை கொண்டிராததால்‌ தான்‌ அதை அடைய முடியாமற்போயி 


ற்று என்பது தெரிகிறது. 


4. அதிகாரம்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 54 of 92 


எபி. 4:1 ஆதலின்‌, கடவுள்‌ கரும்‌ ஓய்வைப்‌ பெறுவது பற்றி அவர்‌ அளித்த வாக்குறுதி 
இன்னும்‌ நிலைகிருப்பதால்‌, உங்களுள்‌ எவரேனும்‌ அதை அடையத்‌ தவறிவிடக்கூடாது 
என எண்ணுகிறேன்‌. இது குறித்து நாம்‌ கவனமாயிருப்போமாக. 


எபி. 4:2 ஏனெனில்‌ அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே, நமக்கும்‌ நற்செய்தி அறி 
விக்கப்பட்டது. ஆயினும்‌ அவர்கள்‌ கேட்ட செய்தி அவர்களுக்குப்‌ பயன்‌ அளிக்கவில்லை: 
ஏனெனில்‌ கேட்டவர்கள்‌ அச்செய்தியை நம்பிக்கையோரு கேட்கவில்லை. 


எபி. 4:3 இந்த ஓய்வைப்‌ பெறுகிறவர்கள்‌ நம்பிக்கையுடன்‌ இருக்கும்‌ நாமே. இதைக்‌ குறி 
த்தே,"நான்‌ சினமுற்று "நான்‌ அளிக்கும்‌ இளைப்பாற்றியின்‌ நாட்டிற்குள்‌ நுழையவே 
மாட்டார்கள்‌" என்று ஆணையிட்டுக்‌ கூறினேன்‌" என எருத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும்‌ 
உலகம்‌ தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள்‌ முடிந்துவிட்டன. 


எபி. 4:4 ஏனெனில்‌ மறைநூலில்‌ இடத்தில்‌ ஏழாம்நாள்‌ பற்றி, "கடவுள்‌ தாம்‌ செய்த 
வேலைகள்‌ அனைத்தையும்‌ நிறைவு பெறச்‌ செய்து, ஏழாம்‌ நாளில்‌ ஓய்ந்திருந்தார்‌" என்று 
கூறப்பட்ருள்ளது. 


எபி. 4:5 மேலும்‌, மேற்சொன்ன சொற்றொடரில்‌,"அவர்கள்‌ நான்‌ அளிக்கும்‌ 
இளைப்பாற்றியின்‌ நாட்டிற்குள்‌ நுழையவே மாட்டார்கள்‌" என்றிருக்கிறது. 


எபி. 4:6 எனவே, இந்த ஓய்வைப்‌ பெறவேண்டியவர்கள்‌ இன்னும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, அந்நற்செய்தியை முன்னர்‌ கேட்டவர்கள்‌ தங்கள்‌ கீழ்ப்படியாமையால்‌ அந்த 
ஓஒய்வைப்‌ பெறவில்லை. 


எபி. 4:7 ஆகவேகான்‌ முன்பு கூறப்பட்டதுபோலவே," இன்று நீங்கள்‌ அவரது குரலைக்‌ 
கேட்பீர்களென்றால்‌ உங்கள்‌ இதயத்தைக்‌ கடினப்பருத்திக்‌ கொள்ளாதீர்கள்‌" என்று 
நீண்டகாலத்கிற்குப்‌ 

பின்பு தாவீதின்‌ வழியாக அவர்‌ எருத்துரைத்து"இன்று" என வேறொரு நாளைக்‌ குறிப்பி 
கிறார்‌. 


எபி. 4:8 யோசுவா அவர்களை ஓய்வுபெறச்‌ செய்திருந்தார்‌ என்றால்‌, அதன்பின்‌ கடவுள்‌ 
வேறொரு நாளைப்‌ பற்றிப்‌ பேசியிருக்க மாட்டார்‌. 


எபி. 4:9 ஆதலால்‌, கடவுளுடைய மக்கள்‌ ஓய்வெருக்கும்‌ காலம்‌ இனிமேல்தான்‌ 
வரவேண்டியிருக்கிறது. 


எபி. 4:18 ஏனெனில்‌, கடவுள்‌ தம்‌ வேலையை முடித்துவிட்ரு ஓய்வு எழுப்பது போலவே, 
கடவுள்‌ கரும்‌ ஓய்வைப்‌ பெற்றுவிட்டவர்‌ தம்‌ வேலையை முடித்துவிட்ரு ஓய்வு எடுக்கிறார்‌. 


எபி. 4:11 ஆதலால்‌, கீழ்ப்படியாகவர்களின்‌ மாதிரியைப்‌ பின்பற்றி, எவரும்‌ வீழ்ச்சி 
யுறாதவாறு அந்த ஓய்வைப்‌ பெனற முழு முயற்சி செய்வோமாக. 


எபி. 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல்‌ வாய்ந்தது: இருபக்கமும்‌ 
வெட்டக்கூடிய எந்த வாளினும்‌ கூர்மையானது: ஆன்மாவையும்‌ ஆவியையும்‌ பிரிக்கும்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 5 of 92 


அளவுக்குக்‌ குத்தி ஊருருவுகிறது: எலும்பு மூட்டையும்‌ மச்சையையும்‌ அவ்வாறே ஊடுருவுகி 
றது: உள்ளத்தின்‌ சிந்தனைகளையும்‌ நோக்கங்களையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கிறது. 


எபி. 4:13 படைப்பு எதுவும்‌ கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய்‌ இல்லை. அவருடைய 
கண்களுக்கு முன்‌ அனைத்தும்‌ மறைவின்றி வெளிப்படையாய்‌ இருக்கின்றன . நாம்‌ 
அவருக்கே கணக்குக்‌ கொருக்கவேண்ரும்‌. 


எபி. 4:14 எனவே, வானங்களைக்‌ கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம்‌ கனி 
ப்பெரும்‌ தலைமைக்‌ குருவாகக்‌ கொண்டுள்ளதால்‌ நாம்‌ அறிக்கையிருவரை விடாது பற்றி 
க்கொள்வோமாக. 


எபி. 4:15 ஏனெனில்‌, நம்‌ தலைமைக்‌ குரு நம்முடைய வலுவின்மையைக்‌ கண்மு இரக்கம்‌ 
காட்ட இயலாதவர்‌ அல்ல: மாறாக, எல்லா வகையிலும்‌ நம்மைப்போலச்‌ சோதி 
க்கப்பட்டவர்‌: எனினும்‌ பாவம்‌ செய்யாதவர்‌. 


எபி. 4:16 எனவே, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற வேளையில்‌ உதவக்‌ கூடிய 
அருளைக்‌ கண்டடையவும்‌, அருள்‌ நிறைந்த இறை அரியணையைக்‌ துணிவுடன்‌ அணுகிச்‌ 
செல்வோமாக. 


5. அதிகாரம்‌ 


எபி. 5:1 தலைமைக்‌ குரு ஒவ்வொருவரும்‌ மனிதரிடமிருந்து தேர்ந்கெருக்கப்பட்மு, 
பாவங்களுக்குக்‌ கழுவாயாகக்‌ காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்துவதற்காக 
மக்கள்‌ சார்பாகக்‌ கடவுள்‌ முன்‌ பணிபுரிய ஏற்பருத்தப்பருகிறார்‌. 


எபி. 5:2 அவர்‌ தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால்‌, அறியாமையில்‌ 
இருப்போருக்கும்‌ நெறி தவறி நடப்போருக்கும்‌ பரிவு காட்டக்‌ கூடியவராயிருக்கிறார்‌. 


எபி. 5:3 அவர்‌ மக்களுடைய பாவத்திற்குக்‌ கழுவாயாகப்‌ பலி செலுத்துவது போல, தம்‌ 
வலுவின்மையின்‌ பொருட்டுத்‌ தமக்காகவும்‌ பலி செலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்கிறார்‌. 


எபி. 5:4 மேலும்‌, யாரும்‌ இம்மதிப்புக்குரிய பணியைத்‌ தாமே தேர்ந்துகொள்வதில்லை. 
ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வரவேண்டும்‌. 


எபி. 5:5 அவ்வாறே கிறிஸ்துவும்‌ தலைமைக்‌ குருவாகத்‌ தம்மையே உயர்த்திக்‌ 
கொள்ளவில்லை."நீர்‌ என்‌ மைந்தர்‌: இன்று நான்‌உம்மைப்‌ பெற்றெருத்தேன்‌" என்று 
அவரிடம்‌ கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார்‌. 


எபி. 5:6 இவ்வாறே மற்றோரிடத்தில்‌,"மெல்கிசதேக்கின்‌ முறைப்படி நீர்‌ என்றென்றும்‌ 
குருவே" என்றும்‌ கூறப்பட்டுள்ளது. 


எபி. 5:7 அவர்‌ இவ்வுலகில்‌ வாழ்ந்த காலத்தில்‌, தம்மைச்‌ சாவிலிருந்து காப்பாற்ற 
வல்லவரை நோக்கி உரக்ககுரல்‌ எழுப்பி, கண்ணீர்‌ சிந்தி, மன்றாடி வேண்டினார்‌. அவர்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 56 of 92 


கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்மு, கடவுள்‌ அவருக்குச்‌ செவி 
சாய்த்தார்‌. 


எபி. 5:8 அவர்‌ இறைமகனாயிருந்தும்‌ , துன்பங்கள்‌ வழியே கீழ்ப்படி கலைக்‌ 
கற்றுக்கொண்டார்‌. 


எபி. 5:9 அவர்‌ நிறைவுள்ளவராகி,"கமக்குத்‌ கீழ்ப்டிவோர்‌ அனைவரும்‌ என்றென்றும்‌ 
மீட்படையக்‌ காரணமானார்‌. 


எபி. 5:10"மெல்கிசதேக்கின்‌ முறைப்படி வந்த தலைமைக்குரு" என்று கடவுள்‌ 
அவருக்குப்‌ பெயர்‌ சூட்டினார்‌. 


எபி. 5:11 இதைப்பற்றிப்‌ பேசுவதற்கு நிறைய உள்ளது: ஆனால்‌ விளக்கம்‌ கூறுவது இது. 
ஏனெனில்‌ உங்கள்‌ அறிவு மழுங்கிப்‌ போய்விட்டது. 


எபி. 5:12 இவ்வளவு காலத்திற்குள்‌ ஆசியர்களாய்‌ இருந்திருக்க வேண்டிய நீங்கள்‌ 
இன்னும்‌ கடவுளுடைய வாய்மொழிகளின்‌ இச்சுவடியையே கற்றுக்‌ கொள்ளவேண்டிய நி 
லையில்‌ இருக்கிறீர்கள்‌. உங்களுக்கு இப்பொழுது தேவைப்பருவது பால்தான்‌ : 
கெட்டியான உணவு அல்ல. 


எபி. 5:13 குடிக்கும்‌ நிலையில்‌ உள்ளவர்‌ எவரும்‌ குழந்தையே. நீதிநெறிபற்றிய படிப்பி 
னையில்‌ அவர்‌ தேர்ச்சி அற்றவர்‌. 


எபி. 5:14 முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு. அவர்கள்‌ நன்மை தீமையைப்‌ 
பகுத்தறிவதற்கான ஆற்றல்களைப்‌ பயன்பமுத்தப்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌. 


6. அதிகாரம்‌ 


எபி. 6:1 ஆதலின்‌, கிறிஸ்துவைப்‌ பற்றிய படிப்பினையின்‌ தொடக்க நிலையிலேயே நி 
ன்றுவிடாமல்‌, நாம்‌ முதிர்ச்சி நிலையை அடையவேண்டும்‌. 


எபி. 6:2 சாவுக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ செயல்களிலிருந்து மனம்மாற்றம்‌, கடவுள்‌ மீது 
நம்பிக்கை, முழுக்குகள்‌, கையமர்த்தல்‌ பற்றிய படிப்பினை, இறந்தோரின்‌ உயிர்ப்பு, 
என்றும்‌ நிலைக்கும்‌ தீர்ப்பு ஆகிய தொடக்க நிலைப்‌ படிப்பினைகளைக்‌ கற்பித்து 
மீண்டும்‌ அடித்தளம்‌ இடத்‌ தேவையில்லை. 


எபி. 6:3 கடவுள்‌ திருவுளம்‌ கொள்வாராயின்‌ இம்முதிர்ச்சிநிலைப்‌ படிப்பினையை இனித்‌ 
தொடர்வோம்‌. 


எபி. 6:4 ஏனெனில்‌ ஒருமுறை ஒளியைப்‌ பெற்று, விண்ணகக்‌ கொடையைச்‌ 
சுவைத்தவர்கள்‌, தூய ஆவியைப்‌ பெற்றவர்கள்‌ ஆவர்‌. 


எபி. 6:5 கடவுளின்‌ நல்ல வார்த்தையையும்‌ வரவிருக்கும்‌ உலகின்‌ வல்லமையையும்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 57 of 92 


சுவைத்த இவர்கள்‌ நெறி பிறழ்ந்துவிடின்‌, இவர்களை மனம்‌ மாற்றி, மீண்மும்‌ புத்துணர்வு 
பெறச்‌ செய்வது இது. 


எபி. 6:6 ஏனெனில்‌, இவர்கள்‌ அறைமகனைத்‌ "தாங்களே சிலுவையில்‌ அறைந்து, வெளி 
ப்படையாக ஒஇழிவுபருத்துகிறவர்கள்‌ ஆவர்‌. 


எபி. 6:7 நிலம்‌, அதன்மீது அடிக்கடி பெய்யும்‌ மழைநீரை உறிஞ்சி, வேளாண்மை 
செய்வோருக்குப்‌ பயன்தரும்‌ வகையில்‌ பயிரை விளைவிக்குமாயின்‌ அது கடவுளின்‌ ஆசி 
பெற்றதாகும்‌. 


எபி. 6:8 மாறாக, முட்செடிகளையும்‌ முட்புதர்களையும்‌ முளைப்பிக்குமாயின்‌, அது 
பயனற்றுச்‌ சாபத்திற்குள்ளாகும்‌. முடிவில்‌ அது தீக்கு இரையாக்கப்பமும்‌ 


எபி. 6:9 அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாங்கள்‌ பேசினாலும்‌, உங்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌, நீங்கள்‌ மேலான வழியில்‌ நடந்து, மீட்புக்குரியவர்களாய்‌ இருக்கி 
றீர்கள்‌ என நாங்கள்‌ உறுதியாக நம்புகிறோம்‌. 


எபி. 6:19 ஏனெனில்‌, கடவுள்‌ நீதியற்றவர்‌ அல்ல. இறைமக்களுக்கு நீங்கள்‌ முன்பு 
தொண்டாற்றி வந்தீர்கள்‌: இப்போதும்‌ தொண்டு செய்துவருகின்றீ ர்கள்‌. எனவே கடவுள்‌ 
பெயரால்‌ நீங்கள்‌ காட்டிய அன்பையும்‌ உழைப்பையும்‌ ௮வர்‌ மறக்க மாட்டார்‌. 


எபி. 6:11 நீங்கள்‌ எதிர்நோக்குவது முழு உறுதிபெறும்பொருட்ட, உங்களுள்‌ 
ஒவ்வொருவரும்‌ முன்பு காட்டிய அதே ஆர்வத்கையே இறுதி வரை காட்டவேண்டும்‌ என 
மிகவும்‌ விரும்புகிறோம்‌. 


எபி. 6:12 இவ்வாறு நீங்கள்‌, களர்ச்சிக்கு இடம்‌ கொடாமல்‌, நம்பிக்கையாலும்‌ 
பொறுமையாலும்‌ இறைவாக்குறுதிகளை உரிமைப்பேறாகப்‌ பெற்றவர்களைப்‌ போல்‌ 
வாழுங்கள்‌. 


எபி. 6:13 ஆபிரகாமுக்குக்‌ கடவுள்‌ வாக்குறுதி அளித்தபோது, தம்மைவிடப்‌ பெரியவர்‌ 
எவர்‌ பெயராலும்‌ ஆணையிட்ருக்கூற இயலாதகால்‌ தம்‌ மீதே ஆணையிட்மு, 


எபி. 6:14 நான்‌ உன்மீது உண்மையாகவே ஆசிபொழிந்து, உன்னைப்‌ பல்கிப்‌ பெருகச்‌ 
செய்வேன்‌" என்றார்‌. 


எபி. 6:15 இகன்‌ படி அவரும்‌ பொறுமையோடு காத்திருந்து , பின்‌ கடவுள்‌ வாக்களி 
த்ததைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


எபி. 6:16 தங்களைவிடப்‌ பெரியவர்‌ ஒருவர்‌ பெயரால்தான்‌ மக்கள்‌ ஆணையிருவர்‌. 
எல்லாச்‌ சச்சரவுகளிலும்‌ ஆணையிட்டே முடிவு கட்ருவா்‌. அம்முடிவை ஆணை உறுதி 
ப்பருத்தும்‌ . 


எபி. 6:17 அவ்வாறே, கடவுளும்‌ கம்‌ வாக்குறுதியை உரிமைப்பேறாகப்‌ பெற்றோருக்குத்‌ 
தம்‌ திட்டத்தின்‌ மாறாத்‌ தன்மையை மிகவும்‌ தெளிவாகக்‌ காட்ட விரும்பி, ஓர்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 58 of 92 


ஆணையால்‌ தம்‌ வாக்கை உறுதிபருக்தினார்‌. 


எபி. 6:18 மாறாத்‌ தன்மையுடைய இவை இரண்டையும்‌ பொறுத்தவரையில்‌ கடவுள்‌ 
உரைத்தது பொய்யாதிருக்க முடியாது. அடைக்கலம்‌ தேமும்நாம்‌, நம்‌ கண்முன்‌ எதி 
ர்நோக்கியுள்ளதை விடாமல்‌ பற்றிக்கொள்வதற்குத்‌ தளரா ஊக்கம்‌ 

கொண்டிருக்‌ கவேண்மும்‌ . 


எபி. 6:19 இந்த எதிர்நோக்கே நம்‌ உள்ளத்திற்குப்‌ பாதுகாப்பான, உறுதியான, நங்கூரம்‌ 
போன்றுள்ளது. இது கோவிலின்‌ திரைச்சீரைக்கு அப்பால்‌ சென்று நேர்ந்திருக்கிறது. 


எபி. 6:29 நமக்கு முன்னோடியாய்‌ அந்தத்‌ திரைச்சீலையைக்‌ கடந்து இயேசு அங்குச்‌ 
சென்று நேர்ந்திருக்கிறார்‌. மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும்‌ தலைமைக்‌ குரு 
என்னும்‌ நிலையில்‌ நம்‌ சார்பாக அவர்‌ அங்குச்‌ சென்றிருக்கிறார்‌. 


7. அதிகாரம்‌ 


எபி. 7:1 இந்த மெல்கிசதேக்கு சாலேம்‌ நகரின்‌ அரசர்‌: உன்னத கடவுளின்‌ குரு. இவர்‌ 
அரசர்களை முறியடித்துத்‌ திரும்பியபொழுது ஆபிரகாமை எதிர்கொண்டு போய்‌ அவருக்கு 
ஆசி அளித்தார்‌. 


எபி. 7:2 ஆபிரகாம்‌ தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும்‌ பத்தில்‌ ஒரு பங்கை 
இவருக்குக்‌ கொடுத்தார்‌. நீதியின்‌ அரசர்‌ என்பது இவர்‌ பெயரின்‌ முதற்பொருள்‌. மேலும்‌, 
இவர்‌ சாவேமின்‌ அரசர்‌. அமைதியின்‌ அரசர்‌ என்பது இகற்குப்‌ பொருள்‌. 


எபி. 7:3 இவருக்குத்‌ தந்தை இல்லை, தாய்‌ இல்லை: தலைமுறை வரலாறு இல்லை: 
இவரது வாழ்நாளுக்குத்‌ தொடக்கமும்‌ இல்லை: முடிவும்‌ இல்லை. இவர்‌ கடவுளின்‌ 
மகனுக்கு ஒப்பானவர்‌: குருவாக என்றும்‌ நிலைத்திருப்பவர்‌. 


எபி. 7:4 நம்‌ குலமுதல்வர்‌ ஆபிரகாமே தாம்‌ போரில்‌ கைப்பற்றிய பொருள்களுள்‌ பத்தி 
ல்‌ ஒரு பகுதியை இவருக்கு அளித்தார்‌ என்றால்‌ இவர்‌ எத்துணை பெரியவர்‌ என்பதை 
எண்ணிப்‌ பாருங்கள்‌. 


எபி. 7:5 லேவியின்‌ குலத்தவருள்‌ குருத்துவப்‌ பணி ஏற்பவர்கள்‌ மக்களிடமிருந்து தி 
ருச்சட்டபடி பத்தில்‌ ஒரு பங்கு பெறவேண்டும்‌ என்ற ஒரு கட்டளை உண்டு. அம்மக்கள்‌ 
ஆபிரகாமின்‌ மரபில்‌ தோன்றிய தம்‌ சகோதரர்‌ சகோதரிகளாயிருந்தும்‌ அவர்களிடமி 
ருந்தும்‌ இதைப்‌ பெறுகின்றனர்‌. 


எபி. 7:6 ஆனால்‌, அவர்களுடைய தலைமுறையைச்‌ சாராத மெல்கிசதேக்கு ஆபிர காமி 


டமிருந்து பத்தில்‌ ஒரு பங்கைப்‌ பெற்றார்‌. வாக்குறுதிகளைப்‌ பெற்றிருந்த ஆபி 
ரகாமுக்கே அவர்‌ ஆசி அளித்தார்‌. 


எபி. 7:7 பெரியோர்‌ சிறியோருக்கு ஆசி அளிப்பதே முறை. இதற்கு யாரும்‌ எதிர்ப்புத்‌ 
தெரிவிக்க முடியாது. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 59 of 92 


எபி. 7:8 மேலும்‌ பத்தில்‌ ஒரு பங்கு பெறும்‌ லேவியர்கள்‌ மாண்ருபோகும்‌ மனிதர்கள்‌: 
மெல்கிசகேக்கோ "வாழ்பவர்‌" எனச்‌ சான்றுபெற்றவர்‌. 


எபி. 7:9 அன்றியும்‌, பத்தில்‌ ஒரு பங்கு பெறும்‌ லேவியும்‌ கூட, ஆபிரகாமின்‌ வழி, பத்தில்‌ 
ஒரு பங்கைக்‌ கொருத்தார்‌ என்று சொல்லலாம்‌. 


எபி. 2:18 ஏனெனில்‌, மெல்கிசதேக்கு ஆபிர காமை எதிர்கொண்டபோது, லேவி தம்‌ 
மூதாதையாகிய ஆபிரகாமுக்குள்‌ இருந்தார்‌ எனலாம்‌. 


எபி. 2:11 லேவியின்‌ குருத்துவமுறை வழியே இஸ்ரயேல்‌ மக்கள்‌ சட்டத்தைப்‌ 
பெற்றவர்கள்‌. அதன்‌ வழியாக அவர்கள்‌ நிறைவு அடையக்கூருமாயின்‌, ஆரோனின்‌ 
முறையிலன்றி மெல்கிசகேக்கின்‌ முறையில்‌ வேறொரு குருவை ஏற்பருத்த வேண்டிய 
தேவை என்ன? 


எபி. 2:12 ஏனெனில்‌ குருத்துவமுறை மாற்றம்‌ அடையும்போது, திருச்சட்டமும்‌ 
கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும்‌ அல்லவா? 


எபி. 2:13 இவையெல்லாம்‌ யாரைக்‌ குறித்துச்‌ சொல்லப்பட்டனவோ, அவர்‌ வேறொரு 
குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பிடத்தில்‌ பணி செய்யத்‌ தம்மை அர்ப்பணித்தது இல்லை. 


எபி. 2:14 நம்‌ ஆண்டவர்‌ யூதாவின்‌ குலத்தில்‌ தோன்றினார்‌ என்பது தெளிவாகத்‌ தெரி 
ந்தது தானே? குருக்களைப்‌ பற்றிப்‌ பேசியபோது, மேசே அக்குலத்கைக்‌ குறித்து ஒன்றுமே 
குறிப்பிடவில்லை. 


எபி. 2:15 மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால்‌ நாம்‌ 
மேற்கூறியது இன்னும்‌ அதிகத்தெளிவாகிறது. 

எபி. 7:16 இவர்‌ திருச்சட்டத்தின்‌ கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத 
வாழ்வின்‌ வல்லமையால்‌ குருவாகத்‌ தோன்றினார்‌. 

எபி. 7:17 இவரைப்பற்றி, "மெல்கிசகேக்கின்‌ முறைப்படி நீர்‌ என்றென்றும்‌ குருவே" 
என்னும்‌ சான்று உரைக்கப்பட்ருள்ளது. 

எபி. 7:18 இவ்வாறு, முந்திய கட்டளை வலிமையும்‌ பயனும்‌ அற்றுப்‌ போனதால்‌, அது 
நீக்கப்பட்டு விட்டது. 


எபி. 7:19 ஏனெனில்‌, திருச்சட்டம்‌ எதையும்‌ முழுநிறைவுள்ளகாய்‌ ஆக்கவில்லை. 
இப்போதோ , அதைவிடச்‌ சிறந்ததொரு எதிர்நோக்கு அளிக்கப்பருகிறது. இந்த எதி 
ர்நோக்கு வழி நாம்‌ கடவுளை அணுகிச்‌ செல்கிறோம்‌. 


எபி. 7:29 இவரதுகுருத்துவப்‌ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்டு ஒன்று: லேவியர்‌ 
குருக்கள்‌ ஆனபோது ஆணை எதுவும்‌ இடப்படவில்லை. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 68 of 92 


எபி. 7:21"நீர்‌ என்றென்றும்‌ குருவே என்று ஆண்டவர்‌ ஆணையிட்டுச்‌ சொன்னார்‌. அவர்‌ 
தம்‌ மனத்தை மாற்றிக்‌ கொள்ளார்‌" என்று கடவுள்‌ அவரிடம்‌ ஆணையிட்ரமுக்‌ கூறினார்‌ 
அன்றோ. 


எபி. 7:22 இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்குக்‌ காப்புறுதி அளி 
ப்பவராயிருக்கிறார்‌. 


எபி. 7:23 மேலும்‌, அந்தக்‌ குருக்கள்‌ சாவுக்கு ஆளானவர்களாம்‌ இருந்ததால்‌ தம்‌ பணியி 
ல்‌ நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர்‌ தொடர்ந்து குருக்களாயினர்‌. 


எபி. 7:24 இவரோ, என்றென்றும்‌ நிலைக்கிருப்பதால்‌, மாறாத குருத்துவப்‌ பணியைப்‌ 
பெற்றுள்ளார்‌. 


எபி. 7:25 ஆதலின்‌, தம்‌ வழியாகக்‌ கடவுளிடம்‌ வருபவரை அவர்‌ முற்றும்‌ மீட்க 
வல்லவராயிருக்கிறார்‌: அவர்களுக்காகப்‌ பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர்‌ வாழ்கி 
றார்‌. 


எபி. 7:26 இத்தகைய தலைமைக்‌ குருவே நமக்கு ஏற்றவராகிறார்‌. இவர்‌ தூயவர்‌, 
கபடற்றவர்‌, மாசற்றவர்‌, பாவிகளிடமிருந்து பிரித்தெருக்கப்பட்டு, வானங்களுக்கு மேலாக 
உயர்த்தப்பட்டவர்‌. 

எபி. 7:27 ஏனைய தலைமைக்‌ குருக்கள்‌ செய்வது போல, முதலில்‌ தம்முடைய 
பாவங்களுக்காகவும்‌ இவர்‌ நாள்தோறும்‌ பலி செலுத்தத்‌ தேவையில்லை. ஏனெனில்‌ 
தம்மைத்‌ தாமே பலியாகச்‌ செலுத்தி இதை ஒரே ஒருமுரறைக்குள்‌ செய்து முடிக்கார்‌. 
எபி. 7:28 திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள்‌ குருக்களாக ஏற்பருத்தப்பரு கிறார்கள்‌. 
ஆனால்‌ அத்திருச்சட்டத்திற்குப்‌ பின்னர்‌, ஆணையிட்டுக்‌ கூறப்பட்ட வாக்கின்‌ மூலம்‌ 
என்றென்றும்‌ நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்பமுத்தப்பருகிறார்‌. 


8. அதிகாரம்‌ 

எபி. 8:1 இத்தகைய தலைமைக்‌ குரு நமக்கு வாய்த்துள்ளார்‌ என்பதே இதுகாறும்‌ நாம்‌ 
கூறியவற்றின்‌ தலையாய கருத்து. இவர்‌ விண்ணகத்தில்‌ பெருமைமிகு கடவுளுடைய அரி 
யணையின்‌ வலப்பக்கத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 


எபி. 8:2 அங்கே மனிதரால்‌ அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான 
கூடாரமாகிய தூயகத்தில்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. 


எபி. 8:3 ஒவ்வொரு தலைமைக்‌ குருவும்‌ காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்தவே 
ஏற்பருத்தப்பட்டிருக்கிறார்‌. எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும்‌ ஏதேனும்‌ ஒரு 
பொருள்‌ கட்டாயம்‌ இருக்க வேண்மும்‌. 


எபி. 8:4 உலகிலேயே இருந்திருப்பாரென்றால்‌ இவர்‌ குருவாக இருந்திருக்கமாட்டார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 61 of 92 


ஏனெனில்‌, திருச்சட்டத்தின்‌ படி காணிக்கைகளைச்‌ செலுத்த ஏற்கெனவே இங்குக்‌ 
குருமார்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


எபி. 8:5 இவர்கள்‌ வழிபரும்‌ இடம்‌ விண்ணகக்‌ கூடாரத்தின்‌ சாயலும்‌ நிழலுமே. மோசே 
கூடாரத்தை அமைத்தபோது,"மலையில்‌ உனக்குக்‌ காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ 
இவற்றையெல்லாம்‌ செய்யுமாறு கவனித்துக்கொள்‌" என்று கடவுள்‌ பணித்தது இதைச்‌ 
சுட்டிக்காட்முகறெது. 


எபி. 8:6 ஆனால்‌, இவரோ அவர்களுடைய குருத்துவப்பணியை விட மிக மேன்மையான 
குருத்துவப்‌ பணிணைப்‌ பெற்றிருக்கிறார்‌. ஏனெனில்‌ சிரிய வாக்குறுதிகளின்‌ அடிப்படையி 
ல்‌ செய்யப்பட்டு, இவரை இணைப்பாளராகக்‌ கொண்டிருக்கும்‌ உடன்படிக்கை முந்திய 
உடன்படிக்கையைவிட சிறப்புமிக்கது. 


எபி. 8:7 முதல்‌ உடன்படிக்கை குறையற்ற தாம்‌ இருந்திருப்பின்‌, இரண்டாம்‌ 
உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. 


எபி. 8:8 ஆனால்‌, கடவுள்‌ அவர்களது குற்றத்தை எடுத்துக்‌ கூறிக்‌ சொன்னது 
இதுவே:" இதோ, நாள்கள்‌ வருகின்றன. அப்போது இஸ்ரயேல்‌ வீட்டாரோரும்‌ யூதாவின்‌ 
வீட்டாரோமும்‌ புதிய உன்படிக்கை ஒன்றைச்‌ செய்து கொள்வேன்‌" என்கிறார்‌ ஆண்டவர்‌. 


எபி. 8:9 எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரைக்‌ கைப்பிடித்து நடத்தி 
வந்த பொழுது நான்‌ அவர்களோரு செய்துகொண்ட உடன்படிக்கையைப்‌ போன்று இது 
இராது. ஏனெனில்‌, நான்‌ அவர்ளோமு செய்துகொண்ட உடன்படிக்கையை அவர்கள்‌ மீறிவி 
ட்டார்கள்‌: நானும்‌ அவர்கள்‌ மீது அக்கறை கொள்ளவில்லை." என்கிறார்‌ ஆண்டவர்‌. 


எபி. 8:10"அந்நாள்களுக்குப்‌ பின்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாரோமு நான்‌ செய்யவிருக்கும்‌ 
உடன்படிக்கை இதுவே: என்‌ சட்டத்தை உள்ளத்தில்‌ பதிப்பேன்‌: அதை அவர்களது 
இதயத்தில்‌ எழுதி வைப்பேன்‌. நான்‌ அவர்களின்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌: அவர்கள்‌ என்‌ 
மக்களாய்‌ இருப்பார்கள்‌" என்கிறார்‌ ஆண்டவர்‌. 

எபி. 8:11 இனிமேல்‌ எவரும்‌ "ஆண்டவரை அறிந்து கொள்ளும்‌" எனத்‌ தம்‌ 
அருத்தவருக்கோ, சகோதரர்‌ சகோதரிகளுக்கோ கற்றுத்‌ தர மாட்டார்‌. ஏனெனில்‌, 
அவர்களுள்‌ பெரியோர்முதல்‌ சிறியோர்‌ வரை அனைவரும்‌ என்னை அறிந்துகொள்வர்‌. 


எபி. 8:12 அவர்களது தீச்செயலை நான்‌ இரக்கத்தோமு மன்னித்துவிர வேன்‌. 
அவர்களுடைய பாவங்களை இனிமேல்‌ நினைவுகூர மாட்டேன்‌." 


எபி. 8:13 "புதியதோர்‌ உடன்படிக்கை" என்பதால்‌, முன்னையதை அவர்‌ பழையதாக்கிவி 
ட்டார்‌. பழமையானதும்‌ நாள்பட்டதும்‌ விரையில்‌ மறையவேண்டியதே. 
0. அதிகாரம்‌ 


எபி. 9:1 முன்னைய உடன்படிக்கையின்‌ படி வழிபாட்டுக்குரிய ஒழுங்குகளும்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 62 of 92 


மண்ணுலகைச்‌ சார்ந்த திரு உறைவிடமும்‌ இருந்தன. 


எபி. 9:2 அத்திரு உறைவிடத்தில்‌ முன்கூடாரம்‌ ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே 
ஒரு விளக்குத்‌ தண்மும்‌ ஒரு மேசையும்‌ படையல்‌ அப்பங்களும்‌ இருந்தன. இவ்விடத்தி 
ற்குத்‌ "தூயகம்‌" என்பது பெயர்‌. 


எபி. 9:3 இரண்டாம்‌ திரைக்குப்‌ பின்‌,"திருத்தூயகம்‌" என்னும்‌ கூடாரம்‌ இருந்தது. 


எபி. 9:4 அதில்‌ பொன்தூபப்‌ பீடமும்‌, முழுவதும்‌ பொன்‌ தகர வேய்ந்த உடன்படிக்கைப்‌ 
பேழையும்‌ இருந்தன. இப்பேழையில்‌ மன்னர்‌ வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும்‌ ஆரொனின்‌ 
தளிர்த்த கோலும்‌ உடன்படிக்கையின்‌ கற்பலகைகளும்‌ இருந்தன. 


எபி. 9:5 பேழையின்மேலே மாட்சிமிகு கெருபுகள்‌ இரக்கத்தின்‌ இருக்கைக்கு நிழலிட்முக்‌ 
கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய்க்‌ கூற இயலாது. 


எபி. 9:6 இவை இவ்வாறு அமைந்திருக்க, குருக்கள்‌ தங்கள்‌ வழிபாட்டுப்‌ பணிகளை நி 
றைவேற்ற முன்கூடாரத்தில்‌ மட்டுமே எப்போதும்‌ நுழைவார்கள்‌. 


எபி. 9:7 இரண்டாம்‌ கூடாரத்தில்‌ தலைமைக்‌ குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒருமுறை 
செல்வார்‌. அப்போது அவர்‌ தமக்காகவும்‌ மக்கள்‌ அறியாமையால்‌ செய்த பிழைக்காகவும்‌ 
இரத்தத்தைக்‌ கொண்டு போய்ப்‌ படைப்பார்‌. 


எபி. 9:8 மேற்கூறியவற்றின்மூலம்‌ தூய ஆவியார்‌, முன்கூடாரம்‌ நீடித்து இருக்கும்வரை, 
தூயகத்திற்குச்‌ செல்லும்‌ வழி இன்னும்‌ வெளிப்பருத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார்‌. 


எபி. 9:9 இக்கூடாரம்‌ இக்கால நிலையை கூட்டிக்‌ காட்டுகிறது. ஏனெனில்‌ இக்காலத்தில்‌ 
செலுத்தப்படும்‌ காணிக்கைகளும்‌ பலிகளும்‌ வழிபருகிறவரின்‌ மனச்‌ சான்றை நி 
றைவுக்குக்‌ கொண்டுவர இயலாதனவாகும்‌. 


எபி. 9:18 இவை உடலைச்‌ சார்ந்த ஒழுங்குகளே. உண்பது பற்றியும்‌ குடிப்பது பற்றியும்‌ 
பல்வேறு வகையான தூய்மைப்பருத்தும்‌ சடங்குகள்‌ பற்றியும்‌ எழுந்த இவை சீரமைப்புக்‌ 
காலம்‌ வரைகான்‌ நீடிக்கும்‌. 


எபி. 9:11 ஆனால்‌, இப்போது கிறிஸ்து தலைமைக்‌ குருவாக வந்துள்ளார்‌. அவர்‌ 
அருளும்‌ நலன்கள்‌ இப்போது நமக்குக்‌ கிடைத்துள்ளன. அவர்‌ திருப்பணி செய்யும்‌ 
கூடாரம்‌ முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர்‌ கையால்‌ 
அமைக்கப்பட்டது அல்ல: அதாவது, படைக்கப்பட்ட இவ்வுலகைச்‌ சார்ந்தது அல்ல. 


எபி. 9:12 அவர்‌ பலியாகப்‌ படைத்த இரத்தம்‌ வெள்ளாட்ருக்கடாக்கள்‌, கன்றுக்குட்டி கள்‌ 
ஆகியவற்றின்‌ இரத்தம்‌ அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர்‌ ஒரே ஒருமுறை 
தூயகத்திற்குள்‌ சென்று எக்காலத்‌ திற்குமென அகைப்‌ படைத்து நமக்கு என்றுமுள்ள 
மீட்பு கிடைக்கும்படி செய்தார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 63 of 92 


எபி. 9:13 வெள்ளாட்ருக்காடாக்கள்‌, காளைகள்‌ இவற்றின்‌ இரத்தமும்‌ கடியின்‌ சாம்பலும்‌ 
தீட்ருப்பட்டவர்கள்மீது தெளிக்கப்பரும்போது, சடங்கு முறைப்படி அவர்கள்‌ தூய்மை பெறுகி 
றார்கள்‌. 


எபி. 9:14 ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ இரக்கம்‌, வாழும்‌ கடவுளுக்கு நாம்‌ வழிபாமு 
செய்யுமாறு, சாவுக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ செயல்களிலிருந்து நம்‌ மனச்‌ சான்றை 
எத்துணை மிகுதியாய்த்‌ தூய்மைப்பருத்துகிறது. ஏனெனில்‌ என்றுமுள்ள தூய ஆவியினால்‌ 
தம்‌ மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாகக்‌ கொருத்தவர்‌ அவரே. 


எபி. 9:15 இவ்வாறு அவர்‌ புதிய உடன்படிக்கையின்‌ இணைப்பாளராயிருக்கிறார்‌. 
கடவுளால்‌ அழைக்கப்பட்டவர்கள்‌ அவரால்‌ வாக்களிக்கப்பட்ட என்றும்‌ நிலைக்கும்‌ உரி 
மைப்பேற்றைப்‌ பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின்‌ 
மூலம்‌ ஏற்படுத்தப்பட்டது. இந்தச்‌ சாவு முந்திய உடன்படிக்கையை மீறிச்‌ செய்த 
குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. 


எபி. 9:16 ஏனெனில்‌ விரும்ப ஆவணம்‌ ஒன்று இருக்கிறது என்றால்‌ அதனை எழுதியவர்‌ 
இறந்துவிட்டார்‌ என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும்‌. 


எபி. 9:17 சாவுக்குப்‌ பின்னரே விருப்ப ஆவணம்‌ உறுதிபெறும்‌. அதை எழுதியவர்‌ உயி 
ரோமு இருக்கும்வரை அது செல்லுபடியாகாது. 


எபி. 9:18 அதனால்தான்‌ முன்னைய உடன்படிக்கையும்‌ இரத்தம்‌ சிந்தாமல்‌ 
தொடங்கப்படவில்லை. 


எபி. 9:19 திருச்சட்டத்திலுள்ள கட்டளைகளையெல்லாம்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ மோசே 


எழுத்துரைத்தபின்‌ , கன்றுக்குட்டிகளே, வெள்ளாட்ருக்கடாக்கள்‌ இவற்றின்‌ இரத்தத்தைத்‌ 
தண்ணீரோமு கலந்து கருஞ்சிவப்புக்‌ கம்பளி நூலால்‌ கட்டிய ஈசோப்புச்‌ செடியால்‌ 


உடன்படிக்கை ஏட்டின்மீதும்‌ மக்கள்‌ அனைவர்மீதும்‌ தெளித்தார்‌: 

எபி. 9:28 கெளிக்கும்போது,"கடவுள்‌ உங்களோரு செய்துள்ள உடன்படிக்கையின்‌ இரக்கம்‌ 
இதோ" என்றார்‌. 

எபி. 9:21 அவ்வாறே, கூடாரத்தின்‌ மீதும்‌ வழிபாட்டுக்‌ கலன்கள்‌ அனைக்கின்மீ தும்‌ அவர்‌ 
இரத்தத்தைத்‌ தெளித்தார்‌. 

எபி. 9:22 உண்மையில்‌ திருச்சட்டத்தின்‌ படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால்‌ 
தூய்மையாக்கப்பருகின்றன . இரத்தம்‌ சிந்துகல்‌ இன்றி பாவமன்னிப்பு இல்லை. 


எபி. 9:23 ஆதலின்‌, விண்ணகத்தில்‌ உள்ளவற்றின்‌ சாயல்களே இத்தகைய 
சடங்குகளால்‌ தூய்மை பெறவேண்டுமென்றால்‌, மண்ணகத்தில்‌ உள்ளவை இவற்றிலும்‌ சி 
றந்த பலிகளால்‌ அல்லவா தூய்மை பெறவேண்டிருக்கும்‌ . 


எபி. 9:24 அதனால்கான்‌ கிறிஸ்து மனிதரின்‌ கையால்‌ அமைக்கப்பட்டதும்‌ உண்மையான 
தூயகத்திற்கு முன்னடையாளமாய்‌ இருப்பதுமான இவ்வுலகத்‌ தூயகத்திற்குள்‌ நுழையாமல்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 64 of 92 


விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்கிருக்கிறார்‌. அங்கே இப்போது நம்‌ சார்பாகக்‌ கடவுளின்‌ 
திருமுன்‌ நிற்கிறார்‌. 


எபி. 9:25 தலைமைக்குரு விலங்குகளின்‌ இரத்தத்துடன்‌ ஆண்டுதோறும்‌ தூயகத்திற்குள்‌ 
செல்வார்‌. அதற்கு மாறாக, கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாகக்‌ கொடுத்தார்‌. 
அதை மீண்டும்‌ மீண்டும்‌ செய்யவில்லை. 


எபி. 9:26 அவ்வாறு செய்திருப்பாரென்றால்‌, உலகம்‌ தோன்றிய காலந்தொட்டு, அவர்‌ 
மீண்டும்‌ மீண்மும்‌ துன்புற்றிருக்கவேண்ரும்‌. அதற்கு மாறாக, உலகம்‌ முடியும்‌ காலமான 
இப்போது தம்மையே பலியாகக்‌ கொடுத்து, பாவங்களைப்‌ போக்குவதற்காக ஒரே முறை 
உலகில்‌ வெளிப்பருத்தப்பட்டார்‌. 


எபி. 9:27 மனிதர்‌ ஒரே முறை சாவுக்கு உட்பருகின்றனர்‌. பின்னர்‌ இறுதித்‌ தீர்ப்பு 
வருகிறது. இதுவே அவர்களுக்கெனவுள்ள நியதி. 


எபி. 9:28 அவ்வாறே, கிறிஸ்துவும்‌ பலரின்‌ பாவங்களைப்‌ போக்கும்‌ பொருட்ரு, 
ஒரேமுறை தம்மைத்தாமே பலியாகக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
தோன்றுவார்‌. ஆனால்‌, பாவத்தின்‌ பொருட்ரு அல்ல, கமக்காகக்‌ காத்திருப்பவர்களுக்கு 
மீட்பு அருளும்‌ பொருட்டே தோன்றுவார்‌. 


18. அதிகாரம்‌ 
எபி. 10:1 வரப்போகும்‌ நலன்களின்‌ உண்மை உருவைக்‌ திருச்சட்டம்‌ எருத்துக்காட்டவி 
ல்லை: அது அவற்றின்‌ வழியாக மட்ருமே உள்ளது. எனவேதான்‌ , ஆண்டுதோறும்‌ இடைவி 


டாமல்‌ செலுத்தப்படும்‌ அதே பலிகளால்‌ வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க 
அதற்கு வலிமையில்லை. 


எபி. 19:2 அவ்வாறு இருந்திருந்தால்‌, பலி செலுத்துவது நின்றிருக்கும்‌ அல்லவா? 
ஏனெனில்‌, வழிபமுபவர்கள்‌ ஒரே முறையில்‌ தூய்மை அடைந்திருந்தால்‌, பாவத்தைப்பற்றிய 
உணர்வே அவர்களிடம்‌ இராதே. 


எபி. 10:3 மாறாக, பாவங்கள்‌ நீங்கவில்லை என்பதை அந்தப்‌ பலிகள்‌ ஆண்ருதோறும்‌ நி 
னைவுபருத்திக்கொண்டேயிருக்கின்றன . 


எபி. 1:4 ஆம்‌, காளைகள்‌, வெள்ளாட்டுக்‌ கடாக்கள்‌ இவற்றின்‌ இரத்தம்‌ பாவங்களைப்‌ 
போக்கமுடியாது. 


எபி. 19:5 அதனால்கான்‌ கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது,"பலியையும்‌ காணிக்கையையும்‌ 
நீர்‌ விரும்பவில்லை, ஆனால்‌ ஓர்‌ உடலை எனக்கு அமைத்துத்‌ தந்தீர்‌. 


எபி. 19:6 எரிபலிகளும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலிகளும்‌ உமக்கு உகந்தவையல்ல. 


எபி. 18:2 எனவே நான்‌ கூறியது: என்‌ கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற, 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 65 of 92 


இதோ வருகின்றேன்‌. என்னைக்‌ குறித்துத்‌ திருநூல்‌ சுருளில்‌ எழுதப்பட்ருள்ளது" என்கி 
றார்‌. 


எபி. 10:8 திருச்சட்டப்படி செலுத்தப்பட்டபோதிலும்‌,"நீர்‌ பலிகளையும்‌ எரிபலிகளையும்‌ 
பாவம்போக்கும்‌ பலிகளையும்‌ விரும்பவில்லை: இவை உமக்கு உகந்தவையல்ல " என்று 
அவர்‌ முதலில்‌ கூறுகிறார்‌. 


எபி. 10:9 பின்னர்‌ "உமது திருவுளத்தை நிறைவேற்ற, இதோ வருகின்றேன்‌" என்கிறார்‌. 
பின்னையதை நிலைக்கச்‌ செய்ய முன்னையகை நக்கிவிருகிறார்‌. 


எபி. 10:10 இந்தத்‌ கிருவுளத்தால்தான்‌ இயேசு கிறிஸ்து ஒரே ஒருமுறை தம்‌ உடலைப்‌ 
பலியாகச்‌ செலுத்தியதின்‌ மூலம்‌ நாம்‌ தூயவராக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


எபி. 10:11 ஒவ்வொரு குருவும்‌ நாள்தோறும்‌ இறை ஊழியம்‌ புரியும்போது மீண்டும்‌ 
மீண்டும்‌ அதே பலிகளைச்‌ செலுத்தி வருகிறார்‌. அவையோ பாவங்களை ஒருபோதும்‌ 
போக்க இயலாதவை. 


எபி. 19:12 ஆனால்‌, இவர்‌ ஒரே பலியைப்‌ பாவங்களுக்காக என்றென்றைக்கும்‌ எனச்‌ 
சொல்லிவிட்டு, கடவுளின்‌ வலப்பக்கத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌. 

எபி. 19:13 அங்கே தம்‌ பகைவர்‌ தமக்குக்‌ கால்மணை ஆக்கப்பரும்வரை காத்திருக்கி 
றார்‌. 

எபி. 19:14 தாம்‌ தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால்‌ என்றென்றைக்கும்‌ நி 


றைவுள்ளவராக்கினார்‌. 


எபி. 10:15 இதுபற்றித்‌ தூய ஆவியாரும்‌,"அந்நாள்களுக்குப்பிறகு அவர்களோரு நான்‌ 
செய்யவிருக்கும்‌ உடன்படிக்கை இதுவே: 


எபி. 19:16 என்‌ சட்டத்தை அவர்கள்‌ உள்ளத்தில்‌ பதிப்பேன்‌: அதை அவர்களது இதயத்தி 
ல்‌ எழுதி வைப்பேன்‌" என்று நமக்குச்‌ சான்று பகர்கிறார்‌. இவ்வாறு சொன்ன பின்‌, 


எபி. 10:17"அவர்களது தீச்செயலையும்‌ அவர்களுடைய பாவங்களையும்‌ இனிமேல்‌ நி 
னைவுகூர மாட்டேன்‌" என்றும்‌ கூறுகிறார்‌. 


எபி. 19:18 எனவே பாவ மன்னிப்பு கிடைத்தபின்‌ பாவத்திற்குக்‌ கழுவாயாகச்‌ செலுத்தும்‌ 
பலிக்கு இடமேயில்லை. 


எபி. 10:19 சகோதர சகோதரிகளே, இயேசுவின்‌ உடலைக்‌ கோவிலின்‌ திரைச்சீ லைக்கு 


ஒப்பிடலாம்‌. இத்திரைச்‌ சீலை வழியாகத்‌ திருத்தூயகத்துக்குள்‌ நுழைய நமக்குத்‌ துணிவு 
உண்டு. 


எபி. 18:28 ஏனெனில்‌ அவர்‌ இரத்தம்‌ சிந்தி நமக்கெனப்‌ புதியதொரு வழியைக்‌ திறந்து 
வைத்துள்ளார்‌. இதுவே வாழ்வுக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ வழி. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 66 of 92 


எபி. 19:21 மேலும்‌ கடவுளுடைய இல்லத்தின்மீது அதிகாரம்‌ பெற்ற பெரிய குரு ஒருவர்‌ 
நமக்கு உண்டு. 


எபி. 19:22 ஆதலால்‌, மனச்சான்றிலிருந்து விருவிக்கப்பட்ட உள்ளமும்‌ தூய நீரில்‌ 
கழுவப்பட்ட உடலும்‌ உடையவர்களாய்‌, நேரிய உள்ளத்தோரும்‌ அவரை அணுகிச்‌ 
செல்வோமாக. 


எபி. 19:23 நமக்கு வாக்களித்தவர்‌ நம்பிக்கைக்கு உரியவர்‌. எனவே நாம்‌ எதிர்நோக்கியி 
ருப்பதைப்பற்றித்‌ தயக்கமின்றி அறிக்கையிருவதில்‌ நிலையாய்‌ இருப்போமாக. 


எபி. 10:24 அன்பு செலுத்தவும்‌ நற்செயல்கள்‌ புரியவும்‌ ஒருவரையொருவர்‌ 
தூண்டியெழுப்பக்‌ கருத்தாயிருப்போமாக. 


எபி. 19:25 சிலர்‌ வழக்கமாகவே நம்‌ சபைக்‌ கூட்டங்களில்‌ கலந்துகொள்வதில்லை. நாம்‌ 
அவ்வாறு செய்யலாகாது: ஒன்றுகூடி ஒருவருக்கொருவர்‌ ஊக்கமூட்டுவோமாக. இறுதிநாள்‌ 
நெருங்கி வருகிறகைக்‌ காண்கிறோம்‌: எனவே இன்னும்‌ அதிகமாய்‌ ஊக்கமூட்ருவோம்‌. 


எபி. 19:26 உண்மையை அறிந்தபின்னரும்‌ , வேண்டுமென்றே நாம்‌ பாவத்தில்‌ நிலைத்தி 
ருந்தால்‌, இனி நமக்கு வேறு எந்தப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியும்‌ இராது. 


எபி. 10:27 மாறாக, அச்சத்தோரும்‌ நாம்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ தீர்ப்பும்‌, பகைவர்களைச்‌ 
சுட்டெரிக்கும்‌ கடவுளது சீற்றமுமே எஞ்சியிருக்கும்‌. 


எபி. 19:28 மோசேயின்‌ சட்டத்தைப்‌ புறக்கணித்தவர்‌, இரக்கம்‌ பெறாமல்‌, இரண்மு 
அல்லது மூன்று சாட்சிகளின்‌ வாக்கு மூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. 


எபி. 18:29 அப்படியென்றால்‌, கடவுளுடைய மகனையே காலால்‌ மிதித்தவர்‌, தம்மைத்‌ 
தூய்மைப்பருத்திய உடன்படிக்கையின்‌ இரத்தக்கையே தீட்டு என்று கருதியவர்‌, 
அருள்தரும்‌ ஆவி யாரையே பழித்தவர்‌ எத்துணைக்‌ கொடிய தண்டனையைப்‌ பெற 
வேண்டியவர்‌ என்பதை எண்ணிப்‌ பாருங்கள்‌. 


எபி. 18:39"பழி வாங்குவதும்‌ கைம்மாறளிப்பதும்‌ எனக்கு உரியன " என்றும்‌ "ஆண்டவரே 
தம்‌ மக்களுக்குத்‌ தீர்ப்பு அளிப்பார்‌" என்றும்‌ உரைத்தவர்‌ யார்‌ என்பது நமக்குத்‌ தெரி 
யுமன்றோ ? 

எபி. 19:31 வாழும்‌ கடவுளின்‌ கைகளில்‌ அகப்பருவது அஞ்சத்தக்கது அல்லவா? 

எபி. 19:32 முன்னைய நாள்களை நினைவு கூருங்கள்‌. நீங்கள்‌ ஒளி பெற்றபின்‌ 
உங்களுக்கு நேரிட்ட துன்பம்‌ நிறைந்த போராட்டத்தை மனஉறுதியோமு 
ஏற்றுக்கொண்டீர்கள்‌. 


எபி. 18:33 சில வேளைகளில்‌, நங்கள்‌ இகழ்ச்சிக்கும்‌ வேதனைகளுக்கும்‌ ஆளாகி, 
வேடிக்கைப்‌ பொருளானீர்கள்‌. வேறு சில வேளைகளில்‌, இந்நிலைக்கு ஆளானோரின்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 67 of 92 
துன்பங்களில்‌ பங்கு பெற்றீர்கள்‌. 


எபி. 18:34 கைதிகளுக்குப்‌ பரிவிரக்கம்‌ காட்டினீர்கள்‌. உங்கள்‌ உடைமைகள்‌ பறிமுதல்‌ 
செய்யப்பட்டபோதும்‌, மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்கொண்டீர்கள்‌. ஏனெனில்‌ சிறந்த, நிலையான 
உடைமைகள்‌ உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள்‌. 


எபி. 18:35 உங்களிடம்‌ இருக்கும்‌ துணிவைக்‌ கைவிட்ருவிடாதீர்கள்‌. இதற்கு மிகுந்த 
கைம்மாறு உண்டு. 


எபி. 18:36 கடவுளின்‌ திருவுளத்தை நிறைவேற்றி, அவர்‌ வாக்களித்ததை நீங்கள்‌ 
பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மனஉறுதி தேவை. 


எபி. 18:37 இன்னும்‌,"மிக மிகக்‌ குறுகிய காலமே இருக்கிறது: வரவிருக்கிறவர்‌ வந்து 
விருவார்‌, காலம்‌ காழ்த்தமாட்டார்‌. 


எபி. 19:38 நேர்மையுடன்‌ நடக்கும்‌ என்‌ அடியார்‌, நம்பிக்கையினால்‌ வாழ்வு அடைவார்‌. 
ஏவராவது பின்வாங்கிச்‌ செல்வார்‌ என்றால்‌ அவரில்‌ நான்‌ மகிழ்ச்சியுறேன்‌ ." 


எபி. 19:39 நாமோ பின்வாங்கிச்‌ சென்று அழிவுறுவோர்‌ அல்ல. மாறாக, நம்பி 
க்கையையும்‌ வாழ்வையும்‌ காத்துக்கொள்வோர்‌ ஆவோம்‌. 


11. அதிகாரம்‌ 


எபி. 11:1 நம்பிக்கை என்பது நாம்‌ எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும்‌ என்னும்‌ உறுதி: 
கண்ணுக்குப்‌ புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. 


எபி. 11:2 இந்த நம்பிக்கையால்தான்‌ நம்‌ மூதாதையர்‌ நற்சான்று பெற்றனர்‌. 


எபி. 11:3 உலகம்‌ முழுமையும்‌ கடவுளின்‌ சொல்லால்‌ உருவாக்கப்பட்டது என்றும்‌ 
காணப்படாகவற்றினின்று காணப்பருகிறவை உண்டாயின என்றும்‌ நம்பிக்கையாலேயே புரி 
ந்து கொள்கிறோம்‌. 


எபி. 11:4 நம்பிக்கையினால்தான்‌ ஆபேல்காயினுடைய பலியைவிட மேலான பலியைக்‌ 
கடவுளுக்குச்‌ செலுத்தினார்‌. அதனால்‌ அவர்‌ நேர்மையானவர்‌ எனக்‌ கடவுளிடமிருந்து 
நற்சான்று பெற்றார்‌. அவருடைய காணிக்கைகளைக்‌ குறித்துக்‌ கடவுளே சான்று 
பகர்ந்தார்‌. இறந்துபோன போதிலும்‌ இந்த ஆபேல்‌ நம்பிக்கையின்‌ மூலம்‌ இன்னும்‌ பேசிக்‌ 
கொண்டேயிருக்கிறார்‌. 


எபி. 11:5 நம்பிக்யையாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌. கடவுள்‌ காணாமற்‌ போய்‌ விட்டார்‌. அவர்‌ மேலே எடுத்துக்‌ 
கொள்ளப்பரும்‌ முன்பே கடவுளுக்கு உகந்தவர்‌ என்று நற்சான்று பெற்றவரானார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 68 of 92 


எபி. 11:6 நம்பிக்கையினாலன்றி எவரும்‌ கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. 
ஏனெனில்‌, கடவுளை அணுகிச்‌ செல்வோர்‌ அவர்‌ இருக்கிறார்‌ என்பதையும்‌ அவரைக்‌ 
தேடிச்‌ செல்வோருக்குத்‌ தக்க கைம்மாறு அளிக்கிறார்‌ என்பதையும்‌ நம்பவேண்டும்‌. 


எபி. 11:7 நோவா கண்ணுக்குப்‌ புலப்படாகவை குறித்துக்‌ கடவுளால்‌ எச்சரி 
க்கப்பட்டபோது, தம்‌ குரும்பத்தைக்‌ காப்பாற்ற, கவனத்தோரு ஒரு பேழையை அமைத்தது 
நம்பிக்கையினால்தான்‌. அதன்‌ வழியாய்‌ அவர்‌ உலகைக்‌ கண்டித்து இறைவனுக்கு 
ஏற்புடையவர்‌ என்னும்‌ உரிமைப்‌ பேறு பெற்றதும்‌ நம்பிக்கையினால்கான்‌. 


எபி. 11:8 ஆபிரகாம்‌ அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து, உரிமைப்பேறாகப்‌ பெறவிருந்த 
இடத்திற்குச்‌ சென்றதும்‌ நம்பிக்கையினால்தான்‌. தாம்‌ எங்கேபோக வேண்டும்‌ என்று 
தெரியாகிருந்தும்‌ அவர்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. 


எபி. 11:9 வாக்களிக்கப்பட்ட நாட்டில்‌ அவர்‌ குடியேறி ஒர்‌ அன்னியரைப்‌ போல்‌ வாழ்ந்தது 
நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன்‌ உரிமையாளர்களான ஈசாக்குடனும்‌, 
யாக்கோபுடனும்‌ அவர்‌ கூடாரங்களில்‌ குடியிருந்தார்‌. 


எபி. 11:19 ஏனெனில்‌, அவர்‌ அசையாத அடிக்களமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியி 
ருந்தார்‌. அதைத்திட்டமிட்டவரும்‌ கட்டியவரும்‌ கடவுளே. 


எபி. 11:11 ஆபிரகாம்‌ வயது முதியவராயும்‌ சாரா கருவுற இயலாதவராயும்‌ இருந்தபோதி 
லும்‌, அவர்‌ ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல்‌ பெற்றதும்‌ நம்பிக்கையினால்தான்‌. 
ஏனெனில்‌ வாக்களித்தவர்‌ நம்பிக்கைக்குரியவர்‌ என அவர்‌ கருதினார்‌. 


எபி. 11:12 இவ்வாறு, உயிரற்றவர்‌ போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள 
திரளான விண்மீன்களைப்‌ போலவும்‌ கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப்‌ போலவும்‌ 
கணக்கற்ற மக்கள்‌ பிறந்தனர்‌. 


எபி. 11:13 இவர்கள்‌ எல்லாம்‌ நம்பிக்கை கொண்டவர்களாய்‌ இறந்தார்கள்‌: வாக்களி 
க்கப்பட்டவற்றை அவர்கள்‌ பெறவில்லையெனினும்‌ , தொலைவில்‌ அவற்றைக்‌ கண்மு மகி 
ழ்ந்தார்கள்‌: இவ்வுலகில்‌ தாங்கள்‌ அன்னியர்‌ என்பதையும்‌ கற்காலிகக்‌ குடிகள்‌ 
என்பதையும்‌ ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 


எபி. 11:14 இவ்வாறு ஏற்றுக்‌ கொள்வோர்‌ கம்முடைய தாய்நாட்டைக்‌ தேடிச்‌ செல்வோர்‌ 
என்பது கெளிவு. 


எபி. 11:15 தாங்கள்‌ விட்டுவந்த நாட்டை அவர்கள்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கவில்லை. 
அப்படி நினைத்திருந்தால்‌ திரும்பிச்‌ செல்ல அவர்களுக்கு வாய்ப்புக்‌ கிடைத்திருக்கும்‌. 


எபி. 11:16 ஆனால்‌, அவர்கள்‌ சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது, விண்ணக நாட்டையே 
நாருகிறார்கள்‌. அதனால்தான்‌ கடவுளும்‌ தம்மை,"அவர்களுடைய கடவுள்‌" என்று 
அழைத்துக்கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர்‌ ஒருநகரை 
ஆயத்தப்பருத்தியுள்ளார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 69 of 92 


எபி. 11:12 ஆபிரகாம்‌ சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கைப்‌ பலியிடத்‌ துணிந்தது நம்பிக்கையி 
னால்கான்‌. 


எபி. 11:18"ஈசாக்கின்‌ மூலமே, உன்‌ வழிமரபு விளங்கும்‌" என்ற வாக்குறுதியை அவர்‌ 
பெற்றிருந்த போதிலும்‌, அவர்‌ தம்‌ ஒரே மகனைப்‌ பலியிட முன்‌ வந்தார்‌. 


எபி. 11:19 ஏனெனில்‌, இறந்தோரைக்‌ கடவுள்‌ உயிரோமு எழுப்ப வல்லவர்‌ என்பதை 
அவர்‌ உணர்ந்திருந்தார்‌. எனவே, அவர்‌ தம்‌ மகனை மீண்டும்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. பின்பு 
நடக்கவிருந்ததற்கு இது ஓர்‌ அறிகுறி. 


எபி. 11:20 ஈசாக்கு, பிற்காலத்தில்‌ நிகழவிருந்தவற்றைக்‌ குறிப்பிட்டி, யாக்கோபுக்கும்‌ 
ஏசாவுக்கும்‌ ஆசி வழங்கியது நம்பிக்கையினால்தான்‌. 


எபி. 11:21 யாக்கோபு தாம்‌ இறக்கும்முன்‌ யோசேப்பின்‌ மக்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
ஆசி வழங்கியதும்‌ தம்‌ ஊன்றுகோலின்மேல்‌ சாய்ந்து கடவுளைக்‌ தொழுததும்‌ நம்பிக்கையி 
னால்தான்‌. 


எபி. 11:22 இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எகிப்து நாட்டைவிட்ரு வெளியேறுவர்‌ என்று இறக்கும்‌ 
தவறாயிலிருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும்‌ தம்‌ எலும்புகளை என்ன செய்ய வேண்டும்‌ 
என்று பணித்ததும்‌ நம்பிக்கையினால்தான்‌. 


எபி. 11:23 மோசே பிறந்தபோது, குழந்தை அழகாய்‌ இருக்கக்கண்டு, அவருடைய 
பெற்றோர்‌ அரசனுடைய ஆணைக்கும்‌ அஞ்சாது, மூன்று மாதம்‌ அவரை ஒளித்து வைத்தி 
ருந்ததும்‌ நம்பிக்கையினால்தான்‌. 


எபி. 11:24 மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின்‌ மகன்‌ என 
அழைக்கப்பட மறுத்ததும்‌ நம்பிக்கையினாலேதான்‌. 


எபி. 11:25 பாவத்தில்‌ சிறிது காலம்‌ இன்புறுவதைவிட, கடவுளுடைய மக்களோமு 
சேர்ந்து கொண்டார்‌. 


எபி. 11:26 ஏனெனில்‌, தமக்குக்‌ கிடைக்கவிருந்த கைம்மாறு ஒன்றையே கண்முன்‌ 
இருத்தி, அவர்‌ எகிப்தின்‌ செல்வங்களைவிட,"மெசியாவின்‌" பொருட்டு இகழ்ச்சியுறுவதே 
மேலான செல்வம்‌ என்று கருகினார்‌. 


எபி. 11:27 அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது, அவர்‌ எகிப்தைவிட்ரடு வெளியேறியதும்‌ 
நம்பிக்கையினால்தான்‌ : கண்ணுக்குப்‌ புலப்படாதவரைக்‌ கண்ணால்‌ பார்ப்பவர்‌ போன்று 
உறுதியாம்‌ இருந்தார்‌. 

எபி. 11:28 அவர்‌ பாஸ்காவைக்‌ கொண்டாடியதும்‌ கலைப்பேறானவர்களை அழிக்க 
வந்தவன்‌ இஸ்ரயேலரைக்‌ தீண்டாதபடி இரத்தக்கைக்‌ தெளித்ததும்‌ நம்பிக்கையி 
னால்தான்‌. 


எபி. 11:29 இஸ்ரயேலர்‌ கட்டாந்தரையைக்‌ கடப்பது போன்று செங்கடலைக்‌ கடந்து 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 78௦1 92 


சென்றது நம்பிக்கையினால்‌ தான்‌. ஆனால்‌ எகிப்தியர்‌ அதைக்‌ கடக்க முயன்றபோது 
மூழ்கிவிட்டனர்‌. 


எபி. 11:39 இஸ்ரயேலர்‌ ஏழநாள்‌ வலம்‌ வந்த பின்னர்‌, எரிகோவின்‌ மதில்கள்‌ வி 
முந்ததும்‌ நம்பிக்கையினால்தான்‌. 


எபி. 11:31 விலைமகளான இராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று, கீழ்ப்படியாதவரோரு 
அழியாது தப்பித்துக்‌ கொண்டதும்‌ நம்பிக்கையினால்தான்‌. 


எபி. 11:32 இன்னும்‌ கூறவேண்முமா? கிதியோன்‌, பாராக்கு, சிம்சோன்‌, இப்தாகு 
தாவீது, சாமுவேல்‌ ஆகியோர்பற்றியும்‌ , இறைவாக்கினர்‌ பற்றியும்‌ எருத்துரைக்க எனக்கு 
நேரமில்லை. 


எபி. 11:33 நம்பிக்கையினாலேயே இவர்கள்‌ அரசுகளை வென்றார்கள்‌: நேர்மையாகச்‌ 
செயல்பட்டார்கள்‌: கடவுள்‌ வாக்களித்தவற்றைப்‌ பெற்றார்கள்‌: சிங்கங்களின்‌ வாய்களை 
அடைத்தார்கள்‌: 


எபி. 11:34 தீயின்‌ கொருமையைத்‌ தணிக்தார்கள்‌: வாள்‌ முனைக்குத்‌ தப்பினார்கள்‌: 
வலுவற்றராயிருந்தும்‌ வலிமை பெற்றார்கள்‌: போரில்‌ வீரம்‌ காட்டினாகள்‌: மாற்றார்‌ 
படைகளை முறியடித்தார்கள்‌. 


எபி. 11:35 பெண்கள்‌ இறந்த தம்‌ உறவினரை உயிர்த்தெழுந்தவராய்ப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. உயிர்த்தெழுந்து சிறப்புறும்‌ பொருட்ரு, சிலர்‌ விருதலை பெற 
மறுத்து வகையுண்டு மடிந்தனர்‌. 


எபி. 11:36 வேறு சிலர்‌ ஏளனங்களுக்கும்‌ கசையடிகளுக்கும்‌ ஆளாயினர்‌: விலங்கி 
டப்பட்டுச்‌ சிறையில்கூட அடைக்கப்பட்டனர்‌. 


எபி. 11:37 சிலர்‌ கல்லெறிபட்டனர்‌: இரண்டாக அறுக்கப்பட்டனர்‌: வாளுக்கு இரையாகி 
மடிந்தனர்‌: செம்மறியின்‌ கோலையும்‌ வெள்ளாட்டுக்‌ தோலையும்‌ போர்த்துக்கொண்மு 
அலைந்து திரிந்தனர்‌: வறுமையுற்று வாடினர்‌: துன்புறுத்தப்பட்டனர்‌: கொருமைக்கு 
உள்ளாயினார்‌. 


எபி. 11:38 அவர்களை ஏற்க இவ்வுலகுக்குத்‌ தகுதியில்லாமல்‌ போயிற்று. மலைகளிலும்‌ 
குகைகளிலும்‌ நிலவெடிப்புகளிலும்‌ பாலை வெளிகளிலும்‌ அவர்கள்‌ அலைந்து திரி 
ந்தார்கள்‌. 

எபி. 11:39 இவர்கள்‌ அனைவரும்‌ தம்‌ நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள்‌. ஆயி 


னும்‌ கடவுள்‌ வாக்களித்ததை அவர்கள்‌ பெறவில்லை. 


எபி. 11:49 ஏனெனில்‌, நம்மேரு இணைந்துதான்‌ அவர்கள்‌ நிறைவு பெற முடியும்‌ 
எனபதைக்‌ கடவுள்‌ கருத்தில்கொண்டு நமக்காகச்‌ சிறந்த திட்டம்‌ ஒன்றை வகுத்தி 
ருந்தார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 71 of 92 


12. அதிகாரம்‌ 


எபி. 12:1 எனவே, திரண்டு வரும்‌ மேகம்‌ போல்‌ இத்துணை சாட்சிகள்‌ நம்மைச்‌ சூழ்ந்து 
நிற்க எந்தச்‌ சுமையையும்‌ , நம்மைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ எந்தப்‌ பாவத்தையும்‌ உதறி 
த்‌ தள்ளிவிட்ரு, நமக்குக்‌ குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில்‌ மனஉறுதியோரு ஒருவோமாக. 


எபி. 12:2 நம்பிக்கையைத்‌ தொடங்கி வழி நடத்துபவரும்‌ எதை நிறைவு செய்பவருமான 
இயேசுவின்‌ மீது கண்களைப்‌ பதிய வைப்போம்‌. அவர்‌ தாம்‌ அடையவிருந்த மகிழ்ச்சியின்‌ 
பொருட்மு, இழிவையும்‌ பொருட்பருக்காமல்‌ சிலுவையை ஏற்றுக்கொண்டார்‌. இப்போது 
கடவுளது அரியணையின்‌ வலப்பக்கத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 


எபி. 12:3 பாவிகளால்‌ தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும்‌ மன உறுதியோமு தாங்கி 
க்கொண்ட அவரை எண்ணிப்பாருங்கள்‌. அப்போது நீங்கள்‌ மனம்‌ சோர்ந்து களர்ந்து 
போகமாட்டீர்கள்‌. 


எபி. 12:4 பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில்‌, இரத்தம்‌ இன்னும்‌ எதிர்த்து நிற்கவி 
ல்லை. 


எபி. 12:5 தம்‌ பிள்ளைகளிடம்‌ பேசுவதுபோல்‌ இறைவன்‌ உங்களுக்குத்‌ தந்த பின்வரும்‌ 
அறிவுரையை நீங்கள்‌ மறந்துவிட்டீர்கள்‌:"பிள்ளாய்‌, ஆண்டவர்‌ உன்னைக்‌ கண்டித்துத்‌ தி 
ருத்துவதை வேண்டாம்‌ எனத்‌ கள்ளிவிடாகே. அவர்‌ கண்டிக்கும்போது களர்ந்து 
போகாதே." 


எபி. 12:6"தந்தை தாம்‌ ஏற்றுக்கொண்ட மக்களைத்‌ கண்டிக்கிறார்‌: ஆண்டவர்‌ தாம்‌ யாரி 
டம்‌ அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களைக்‌ கண்டிக்கிறார்‌." 


எபி. 12:7 திருத்கப்பருவதற்காகத்‌ துன்பங்களைத்‌ தாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌. கடவுள்‌ 
உங்களைக்‌ தம்‌ பிள்ளைகளாக நடத்துகிறார்‌. தந்தை கண்டித்துத்‌ திருத்தாத பிள்ளை 
உண்டோ? 


எபி. 12:8 எல்லாப்‌ பிள்ளைகளுக்கும்‌ அளிக்கப்படும்‌ தண்டனை உங்களுக்கு அளி 
க்கப்படாவிட்டால்‌, நீங்கள்‌ உண்மையான பிள்ளைகளாய்‌ இருக்க மாட்டீர்கள்‌: முறை 
தவறிப்‌ பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள்‌. 


எபி. 12:9 இவ்வுலகத்‌ தந்தையர்‌ நம்மைக்‌ தண்டித்துத்‌ திருத்தினார்கள்‌. நாமும்‌ 
அவர்களுக்கு மதிப்புக்‌ கொருத்து வந்தோம்‌. அவ்வாறாயின்‌, விண்ணகத்‌ தந்தைக்கு நாம்‌ 
எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும்‌ அன்றோ? 


எபி. 12:19 மேலும்‌, இவ்வுலகக்‌ தந்தையர்‌ தங்களுக்க நலமெனத்‌ தோன்றின வகையில்‌ 
சிறிது காலம்‌ நம்மைத்‌ தண்டித்துத்‌ திருத்துகிறார்‌. 


எபி. 12:11 இவ்வாறு திருத்தப்பருவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய்‌ இராமல்‌, 
துயரத்துக்குரியதாகவே தோன்றும்‌. ஆனால்‌ பின்னர்‌, இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 72 of 92 


அமைதியையும்‌ நேர்மையான வாழ்வையும்‌ பயனாகப்‌ பெறுவர்‌. 


எபி. 12:12 எனவே,"களர்ந்துபோன கைகளைக்‌ துிடப்பருத்துங்கள்‌, கள்ளாமும்‌ 
முழங்கால்களை உறுதிப்பருத்துங்கள்‌." 


எபி. 12:13"நீங்கள்‌ நேர்மையான பாகையில்‌ நடந்து செல்லுங்கள்‌." அப்போதுதான்‌ ஊ 
னமாய்ப்‌ போன கால்மூட்டு பிசகாமல்‌ குணமடையும்‌. 


எபி. 12:14 அனைவருடனும்‌ அமைதியாய்‌ இருக்க முயலுங்கள்‌: தூய்மையின்றி எவரும்‌ 
ஆண்டவரைக்‌ காணமாட்டார்‌. 


எபி. 12:15 உங்களுள்‌ எவரும்‌ கடவுளின்‌ அருளை இழந்துவிடாமலிருக்கப்‌ 
பார்த்துக்கொள்ளுங்கள்‌. கசப்பான நச்சுவேர்‌ எதுவும்‌ உங்களுக்குள்‌ முளைத்து, 
தொல்லை கொடுக்காகபடியம்‌ அதனால்‌ பலர்‌ கெட்டுப்‌ போகாதபடியும்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


எபி. 12:16 உங்களுள்‌ யாரும்‌ காமுகராயும்‌ ஏசாவைப்போல்‌ உலகப்‌ போக்கைப்‌ பி 
ன்பற்றுபவராயும்‌ இராதபடி கவனமாயிருங்கள்‌. இந்த ஏசா, ஒரே ஒரு வேளை 
உணவுக்காகத்‌ தம்‌ தலைப்பேற்று உரிமையை விற்றுப்‌ போட்டார்‌. 


எபி. 12:12 பின்னர்‌ அவர்‌ தமக்குரிய ஆசியை உரிமைப்‌ பேறாக்கிக்‌ கொள்ள விரும்பியும்‌ 
அது அவருக்குக்‌ கிடைக்கவில்லை: கண்ணீர்‌ சிந்தி அதை நாடியும்‌ அந்நிலையை மாற்ற 
வாய்ப்பு ஏதும்‌ கிட்டவில்லை. இது உங்களுக்குத்‌ தெரியும்‌ அல்லவா. 


எபி. 12:18 நீங்கள்‌ வந்து சேர்ந்திருப்பது தொட்ருணரக்கூடிய, க ப்பற்றியிருக்கின்ற, 
இருள்சூழ்ந்த, மந்தாரமான, சுழல்காற்று வீசுகின்ற சீனாய்‌ மலை அல்ல. 


எபி. 12:19 அங்கு எக்காளம்‌ முழங்கிற்று: குரலைக்‌ கேட்டவர்கள்‌ அதற்குமேல்‌ 
பேசவேண்டாம்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 


எபி. 12:28 ஏனெனில்‌,"இம்மலையைக்‌ கால்நடை தொட்டால்கூட அதைக்‌ கல்லால்‌ எறி 
ந்து கொல்ல வேண்டும்‌" என்று ௮க்‌ குரல்‌ கொழுத்த கட்டளையை அவர்களால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. 


எபி. 12:21"நான்‌ அஞ்சி நருங்கிறேன்‌" என்று மோசேயே சொல்லுமளவுக்கு அக்காட்சி 
அச்சம்‌ விளைவித்தது. 


எபி. 12:22 ஆனால்‌ நீங்கள்‌ வந்து சேர்ந்திருக்கும்‌ சீயோன்‌ மலை வாழும்‌ கடவுளின்‌ 
நகர்‌: விண்ணக எருசலேம்‌. அதனைப்‌ பல்லாயிரக்‌ கணக்கான வானதூகர்‌ சூழ்ந்துள்ளனர்‌. 


எபி. 12:23 விண்ணகத்தில்‌ பெயர்‌ எழுதப்பட்டுள்ள தலைப்பேறானவர்களின்‌ திருச்சபை 
விழாக்‌ கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவுபெற்ற நேர்மையாளர்களொமு சேர்ந்து, 
அனைவருக்கும்‌ நருவரான கடவுள்‌ முன்னிலையிலும்‌, 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 73 of 92 


எபி. 12:24 புதியதோர்‌ உடன்படிக்கையின்‌ இணைப்பாளராகிய இயேசுவின்‌ முன்னிலையி 


லும்‌ நிற்கிறீர்கள்‌. ஆபெலின்‌ இரத்தத்தைப்‌ போலன்றிச்‌ சிறந்த முறையில்‌ 
குரலெழுப்பும்‌ இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ கெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. 


எபி. 12:25 எனவே, கடவுளின்‌ வார்த்தைக்குச்‌ செவி சாய்க்க மறுத்து விடாதபடி 
பார்த்துக்கொள்ளுங்கள்‌. இவ்வுலகில்‌ அவரது எச்சரிக்கைக்குச்‌ செவிசாய்க்க 
மறுத்தவர்கள்‌ தண்டனைக்குத்‌ தப்பவில்லை. அவ்வாறெனில்‌ விண்ணுலகிலிருந்து 
பேசுபவரைப்‌ புறக்கணிக்தால்‌, நாம்‌ எவ்வாறு தப்பித்துக்‌ கொள்ளமுடியும்‌? 


எபி. 12:26 அவருடைய குரல்‌ அன்று மண்ணுலகை அதிரச்‌ செய்தது. இப்பொழுது 
அவர்‌,"இன்னும்‌ ஒரு முறை மண்ணுலகை மட்டும்‌ அல்ல, விண்ணுலகையும்‌ நடுக்கமுறச்‌ 
செய்வேன்‌ " என்று உறுதியாக வாக்களித்துள்ளார்‌. 


எபி. 12:27"இன்னும்‌ ஒரு முறை" என்பது, அதிர்பவை யாவும்‌ படைக்கப்பட்டவை என்னும்‌ 
முறையில்‌ அகற்றப்பரும்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டுகிறது. அப்போது அசையாதவையே நி 
லைத்து நிற்கும்‌. 

எபி. 12:28 ஆதலின்‌, அசைக்கமுடியாத அரசைப்‌ பெற்றுக்கொண்ட நாம்‌, நன்றி 
யுள்ளவர்களாய்‌ இருப்போம்‌. நன்றியுணர்வோரும்‌, இறைப்பற்றோமும்‌ , அச்சத்தோரும்‌ 
கடவுளுக்கு உகந்தமுறையில்‌ அவருக்கு வழிபாரு செய்வோம்‌. 


எபி. 12:29 ஏனெனில்‌,"நம்‌ ஆண்டவர்‌ அழிக்கும்‌ நெருப்பு போன்றவர்‌." 


13. அதிகாரம்‌ 
எபி. 13:1 சகோதர அன்பில்‌ நிலைக்கிருங்கள்‌. 


எபி. 13:2 அன்னியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள்‌. இவ்வாறு விருந்தோம்பி 
யதால்‌ சிலர்‌ தாங்கள்‌ அறியாமலே வான தூதர்களை மகிழ்ச்சிப்பமுத்தியதுண்மு. 


எபி. 13:3 சிறைப்பட்டவர்களோரு நீங்களும்‌ சிறைப்பட்டருப்பதாக எண்ணி அவர்களை நி 
னைத்துக்கொள்ளுங்கள்‌. துன்புறக்கூடிய உடல்‌ உங்களுக்கும்‌ உள்ளகால்‌, 
துன்புறுத்தப்பமுபவர்களை மறவாதீர்கள்‌. 

எபி. 13:4 திருமணத்தை அனைவரும்‌ உயர்வாக மதியுங்கள்‌. மணவறைப்‌ பருக்கை 


மாசுறாமல்‌ இருக்கட்டும்‌. காமுகரும்‌ விபசாரத்தில்‌ ஈடுபருவோரும்‌ கடவுளின்‌ தீர்ப்புக்கு 
ஆளாவர்‌. 


எபி. 13:5 பொருளாசையை விலக்கி வாழுங்கள்‌. உள்ளதே போதும்‌ உன்னைக்‌ கைவி 
டமாட்டேன்‌. உன்னை விட்ரு விலகமாட்டேன்‌ " என்று கடவுளே கூறியிருக்கிறார்‌. 


எபி. 13:6 இதனால்‌, நாம்‌ துணிவோமு,"ஆண்டவரே எனக்குத்‌ துணை, நான்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 74 of 92 


அஞ்சமாட்டேன்‌: மனிதர்‌ எனக்கு எதிராக என்ன செய்யமுடியும்‌?" என்று கூறலாம்‌. 


எபி. 13:7 உங்களுக்குக்‌ கடவுளின்‌ வார்த்தையை எருத்துச்சொன்ன உங்கள்‌ 
தலைவர்காள நினைவுகூருங்கள்‌. அவர்களது வாழ்வின்‌ நிறைவை எண்ணிப்பார்த்து, 
நீங்களும்‌ அவர்களைப்போல நம்பிக்கையுடையவர்களாய்‌ இருங்கள்‌. 


எபி. 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும்‌ இன்றும்‌ என்றுமே மாறாதவர்‌. 


எபி. 13:9 பல்வேறுவகை நூதனமான போதனைகளால்‌ கவரப்படாதீர்கள்‌. உணவு பற்றிய 
விதிகளைக்‌ கடைப்பிடித்தல்‌ அல்ல, அருளினால்‌ உள்ளத்தை உறுதிப்பருத்தலே சிறந்தது. 
உணவு விதிகளைக்‌ கடைப்பிடித்தவர்கள்‌ எப்பயனும்‌ அடைந்ததில்லை. 


எபி. 13:18 நமக்கு ஒரு பலிபீடம்‌ உண்டு. அதில்‌ படைக்கப்பட்டவற்றை உண்பதற்குக்‌ 
கூடாரத்தில்‌ திருப்பணி செய்கிறவர்களுக்கு உரிமையில்லை. 


எபி. 13:11 விலங்குகளின்‌ இரத்தத்தைப்‌ பாவம்‌ போக்குவதற்கென தலைமைக்‌ குரு 
தூயகத்திற்குள்‌ எருத்துச்‌ செல்கிறார்‌. ஆனால்‌, அந்த விலங்குகளின்‌ உடல்கள்‌ 
பாளையத்திற்கு வெளியே சுட்டெரிக்கப்பருகின்றன . 


எபி. 13:12 இதனால்தான்‌, இயேசுவும்‌, கம்‌ சொந்த இரத்தத்தால்‌ மக்களைத்‌ 
தூயவராக்க நகரவாயிலுக்கு வெளியே துன்புற்றார்‌. 


எபி. 13:13 ஆகவே, நாமும்‌ அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில்‌ பங்கு கொண்டு, 
பாளையத்தை விட்ரு வெளியேறி அவரிடம்‌ செல்வோம்‌. 


எபி. 13:14 ஏனெனில்‌ நிலையான நகர்‌ நமக்கு இங்கே இல்லை: வரப்போகும்‌ நகரையே 
நாம்‌ நாடிச்‌ செல்கிறோம்‌. 


எபி. 13:15 ஆகவே, அவர்‌ வழியாக எப்போதும்‌ நாம்‌ கடவுளுக்குப்‌ புகழ்ச்சிப்பலியைச்‌ 
செலுத்துவோமாக, அவருடைய பெயரை நம்‌ உதருகள்‌ செலுத்தும்‌ காணிக்கையே 
இப்புகழ்ச்சிப்‌ பலியாகும்‌. 


எபி. 13:16 நன்மை செய்யவும்‌ பகிர்ந்து வாழவும்‌ மறவாக ர்கள்‌. இவ்வகைப்‌ பலிகளே 
கடவுளுக்கு உகந்தவை. 


எபி. 15:12 உங்கள்‌ கலைவர்களுக்குக்‌ கீழ்ப்‌ படியுங்கள்‌: அவர்களுக்குப்‌ பணிந்திருங்கள்‌. 
அவர்கள்‌ உங்களைப்பற்றிக்‌ கணக்கு கொருக்கவேண்டியிருப்பகால்‌ உங்கள்‌ நலனில்‌ விழி 
ப்பாயிருக்கிறார்கள்‌. இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ள காய்‌ இருக்கும்படி நடந்து 
கொள்ளுங்கள்‌. அவர்களுக்கு மனத்துயர்‌ தராதீர்கள்‌. அவர்களுடைய துயரம்‌ 
உங்களுக்கு நலம்‌ பயக்காது. 


எபி. 13:18 எங்களுக்காக இறைவனிடம்‌ வேண்முங்கள்‌. நாங்கள்‌ நல்ல மனச்சான்று 
கொண்டுள்ளோம்‌ என உறுதியாக நம்புகிறோம்‌. அனைத்திலும்‌ நன்னடத்தை 
உடையவர்களாய்‌ இருக்கவே விரும்புகிறோம்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 75S of 92 


எபி. 13:19 உங்களிடம்‌ நான்‌ மீண்மும்‌ விரைவில்‌ வந்து சேரும்படி நங்கள்‌ இறைவனை 
வேண்ட உங்களை வருந்திக்‌ கேட்ருக்கொள்கிறேன்‌. 


எபி. 13:29 என்றுமுள்ள உடன்படிக்கையின்‌ இரத்தத்தால்‌, ஆடகளின்‌ பெரும்‌ ஆயரான 
நம்‌ ஆண்டவர்‌ இயேசுவை இறந்தவரிடமிருந்து எழுப்பியவர்‌ அமைதியை அருளும்‌ 
கடவுளே. 

எபி. 13:21 அவர்‌ தம்‌ திருவுளத்தை நீங்கள்‌ நிறைவேற்றும்படி, எல்லா நன்மையும்‌ 
செய்வதற்கு உங்களை ஆயத்தப்பருத்தி இயேசு கிறிஸ்து வழியாகத்‌ தமக்கு உகந்ததை 
நம்மில்‌ செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும்‌ மாட்சி உரித்தாகுக. 
ஆமென்‌. 


எபி. 13:22 சகோதர சகோதரிகளே, நான்‌ உங்களுக்குக்‌ கூறும்‌ இந்த அறிவுரையைப்‌ 
பொறுமையோமு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. சுருக்கமாகவே 
உங்களுக்கு எழுதியுள்ளேன்‌. 

எபி. 13:23 நம்‌ சகோதரர்‌ திமொக்கேயு விருதலை பெற்று விட்டார்‌. அவர்‌ விரைவில்‌ 
வந்து சேர்ந்துவிட்டால்‌ அவரோரு நான்‌ உங்களை வந்து பார்ப்பேன்‌ என்பதையும்‌ தெரிவி 
த்துக்‌ கொள்கிறேன்‌. 

எபி. 13:24 உங்கள்‌ தலைவர்கள்‌ அனைவருக்கும்‌ இறைமக்கள்‌ யாவருக்கும்‌ வாழ்த்துக்‌ 
கூறுங்கள்‌. இத்தாலியா நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கின்றனர்‌. 


எபி. 13:25 இறையருள்‌ உங்கள்‌ அனைவரோடும்‌ இருப்பதாக. 


11௦1 ப 1 - திமொத்தேயுவுக்கு எழுதிய முதல்‌ திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


1 திமொ. 1:1 விசுவாச அடிப்படையில்‌ என்‌ உண்மையான பிள்ளை திமொக்கேயுவுக்கு 

நம்‌ மீட்பராம்‌ கடவுளும்‌, நம்மை எதிர்நோக்குடன்‌ வாழச்‌ செய்யும்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ 
திருத்தூதனான பவுல்‌ எழுதுவது: 

1 திமொ. 1:2 தந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌, நம்‌ ஆண்டவராம்‌ இயேசு கிறிஸ்துவிடமி 
ருந்தும்‌ அருளும்‌ இரக்கமும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


1 திமொ. 1:3 நான்‌ மாசிதோனியாவுக்குப்‌ போகும்போது உன்னை எபேசில்‌ இருக்கும்படி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 76 of 92 


கேட்டுக்‌ கொண்டேன்‌. அங்கே சிலர்‌ மாற்றுக்‌ கொள்கைகளைக்‌ கற்பிக்கின்றனர்‌. 
அப்படிச்‌ செய்யாதபடி அவர்களுக்குக்‌ கட்டளையிமு. 


1 திமொ. 1:4 அவர்கள்‌ புனைகதைகளிலும்‌, மூதாதையரின்‌ முடிவில்லாப்‌ பட்டியல்களி 
லும்‌ கவனம்‌ செலுத்துகின்றார்கள்‌. இவை விசுவாசத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
கடவுளின்‌ திட்டக்கிற்காகக்‌ கொண்ட பயன்படாமல்‌, ஊக ஆய்களுக்கே இடம்‌ தருகி 
ன்றன. 


1 திமொ. 1:5 தூய்மையான உள்ளம்‌, நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம்‌ 
ஆகியவற்றினின்று அன்பைத்‌ தூண்ருவகே நான்‌ கொழுத்த கட்டளையின்‌ நோக்கம்‌. 


1 திமொ. 1:6 சிலர்‌ இந்த நோக்கக்கைக்‌ கைவிட்டு, வீண்‌ பேச்சில்‌ ஈருபட்டுள்ளனர்‌. 


1 திமொ. 1:7 அவர்கள்‌ திருச்சட்ட போதகர்களாக இருக்க விரும்புகின்றனர்‌. தாங்கள்‌ 
என்ன கூறுகின்றார்கள்‌ என்பகையும்‌, எவற்றை வலியுறுத்துகின்றார்கள்‌ என்பதையும்‌ 
அறியாமல்‌ இருக்கின்றார்கள்‌. 


1 திமொ. 1:8 திருச்சட்டம்‌ நல்லது என்பதை அறிந்திருக்கின்‌ றோம்‌. ஆனால்‌, அதை 
முறைப்படி பயன்பருத்த வேண்டும்‌. 


1 திமொ. 1:9 திருச்சட்டம்‌ நேர்மையானவர்களுக்காக இயற்றப்படவில்லை. மாறாக 
ஒழுங்கு மீறுவோர்‌, கட்ருப்பாட்ருக்கு அடங்காதோர்‌, இறைப்பற்று இல்லாதோர்‌, பாவிகள்‌, 
தூய்மையற்றோர்‌, உலகப்போக்கைப்‌ பின்பற்றுவோர்‌, கந்தையைக்‌ கொல்வோர்‌, தாயைக்‌ 
கொல்வோர்‌, பிற மனிதரைக்‌ கொல்வோர்‌, 


1 திமொ. 1:18 பரத்தைமையில்‌ ஈருபமுவோர்‌, ஒருபால்‌ புணர்ச்சி கொள்வோர்‌, 
ஆள்களைக்‌ கடத்தி விற்போர்‌, பொய்யர்‌, பொய்யாணையிருவோர்‌, மற்றும்‌ நலம்தரும்‌ 
போதனையை எதிர்ப்போர்‌ ஆகியோருக்காகவே திருச்சட்டம்‌ இயற்றப்பட்டது. 


1 திமொ. 1:11 இந்நலந்தரும்‌ போதனையே பின்புக்‌ கடவுள்‌ என்னிடம்‌ ஒப்பவித்திருக்கிற 
அவரது சீர்மிகு நற்செய்தி. 


1 திமொ. 1:12 எனக்கு வலுவூட்டும்‌ நம்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி 
செலுத்துகின்‌ றேன்‌. ஏனெனில்‌ நான்‌ நம்பிக்கைக்குரியவன்‌ என்று கருதி அவர்‌ என்னைத்‌ 
தம்‌ திருத்தொண்டில்‌ அமர்த்தினார்‌. 

1 திமொ. 1:13 முன்னர்‌ நான்‌ அவரை பழித்துரைத்கேன்‌ : துன்புறுத்தினேன்‌ : இழி 
வுபருத்தினேன்‌. ஆயினும்‌ நம்பிக்கை கொண்டிராத நிலையில்‌ நான்‌ அவ்வாறு நடந்தால்‌, 
அவர்‌ எனக்கு இரங்கினார்‌. 


1 திமொ. 1:14 இயேசு கிறிஸ்துவோரு இணைந்த நிலையில்‌ ஏற்பமும்‌ நம்பிக்கையோமும்‌ 
அன்போமும்‌ நம்‌ ஆண்டவரின்‌ அருள்‌ அளவின்றிப்‌ பெரு கியது. 


1 திமொ. 1:15"பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார்‌". 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 77 of 92 


இக்கூற்று உண்மையானது: எல்லாராலும்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்தப்‌ பாவிகளுள்‌ 
முதன்மையான பாவி நான்‌. 


1 திமொ. 1:16 ஆயினும்‌ கடவுள்‌ எனக்கு இரங்கினார்‌. நிலைவாழ்வை அடைய இயேசு 
கிறிஸ்துவிடம்‌ நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான்‌ முன்மாதிரியாய்‌ வி 
ளங்கவேண்மும்‌ என்பதற்காக முதன்முதலில்‌ என்னிடம்‌ தம்‌ முழுப்‌ பொறுமையைக்‌ 
காட்டினார்‌. 


1 திமொ. 1:17 அழிவில்லாத கண்ணுக்குப்‌ புலப்படாத, எக்காலத்துக்கும்‌ அரசராயிருக்கி 
ன்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும்‌ மாண்பும்‌ மாட்சியும்‌ உரித்தாகுக. ஆமென்‌. 


1 திமொ. 1:18 என்‌ பிள்ளையாகிய திமொத்தேயுவே, உன்னைப்‌ பற்றி முன்னர்‌ 
சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப, நான்‌ உனக்கு இரும்‌ கட்டளை இதுவே: 


1 திமொ. 1:19 அந்த இறைவாக்குகளைத்‌ துணையாகக்‌ கொண்டு நம்பிக்கையுடனும்‌ 
நல்மனச்சான்றுடனும்‌, நன்கு போரிரு. சிலர்‌ இம்மனச்சான்றை உதறித்‌ தள்ளிவிட்டதால்‌ 
விசுவாசம்‌ என்னும்‌ கப்பல்‌ உடைந்து போகச்‌ செய்தனர்‌. 


1 திமொ. 1:28 அத்தகையோருள்‌ இமனேயும்‌, அலக்சாந்கரும்‌ அடங்குவர்‌. அவர்களைச்‌ 
சாத்தானிடம்‌ ஒப்புவித்து விட்டேன்‌. இனியும்‌ அவர்கள்‌ கடவுளைப்‌ பழித்துரைக்காதிருக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ளுமாறு இவ்வாறு செய்தேன்‌. 


2. அதிகாரம்‌ 

1 திமொ. 2:1 அனைவருக்காகவும்‌ மன்றாருங்கள்‌: இறைவனிடம்‌ வேண்டுங்கள்‌: பரிந்து 
பேசுங்கள்‌: நன்றி செலுத்துங்கள்‌. முதன்முதலில்‌ நான்‌ உங்களுக்குத்‌ தரும்‌ அறிவுரை 
இதுவே. 

1 திமொ. 2:2 இறைப்பற்றும்‌ கண்ணியமும்‌ நிறைந்தவர்களாய்‌, தொல்லையின்றி 
அமைதியோடு வாடி அரசர்களுக்காகவும்‌, உயர்‌ நிலையிலுள்ள எல்லா மனி 
தர்களுக்காகவும்‌ மன்றாருங்கள்‌. 

1 திமொ. 2:3 இதுவே நம்‌ மீட்பராகிய கடவுளின்முன்‌ சிறந்ததும்‌ ஏற்புடையதுமாகும்‌. 


1 திமொ. 2:4 எல்லா மனிகரும்‌ மீட்புப்‌ பெறவும்‌ உண்மையை அறிந்துணரவும்‌ 
வேண்டுமென அவர்‌ விரும்புகிறார்‌. 


1 திமொ. 2:5 ஏனெனில்‌ கடவுள்‌ ஒருவரே. கடவுளுக்கும்‌ மனிகருக்கும்‌ இடையே 
இணைப்பாளரும்‌ ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும்‌ மனிதர்‌. 


1 திமொ. 2:6 அனைவரின்‌ மீட்புக்காக அவர்‌ தம்மையே ஈடாகத்‌ தந்தார்‌: குறித்த 
காலத்தில்‌ அதற்குச்‌ சான்று பகர்ந்தார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 78 of 92 


1 திமொ. 2:7 இதற்காகவே நான்‌ நற்செய்தியை அறிவிப்பவனாகவும்‌ திருத்தூதனாகவும்‌ 
விசுவாசத்தையும்‌ உண்மையையும்‌ பிற இனத்தாருக்குக்‌ கற்பிக்கும்‌ போதனைகனாகவும்‌ 
ஏற்பமுத்தப்பட்டேன்‌. நான்‌ சொல்வது உண்மையே: பொய்‌ அல்ல. 


1 திமொ. 2:8 எனவே, ஆண்கள்‌ சினமும்‌ சொற்பூசலும்‌ இன்றி எவ்விடத்திலும்‌ தூய 
உள்ளத்தோமு கைகளை உயர்த்தி இறைவேண்டல்‌ செய்யுமாறு விரும்புகின்றேன்‌. 


1 திமொ. 2:9 அவ்வாறே பெண்கள்‌ பின்னற்‌ சடை, பொன்‌ முத்து, விலையுயர்ந்த 
ஆடைகள்‌ ஆகியவற்றால்‌ கங்களை அணிசெய்து கொள்ளாமல்‌, நாணத்தோரும்‌ 
தன்னடக்கத்தோரும்‌ ஏற்புடைய ஆடைகளை அணிய வேண்டும்‌. 


1 திமொ. 2:18 கடவுள்‌ பற்று உள்ளவர்கள்‌ எனச்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ பெண்களுக்கு 
ஏற்ற அணிகலன்கள்‌ நற்செயல்களே. 


1 திமொ. 2:11 பெண்கள்‌ அமைதியாயிருந்து, மிகுந்த பணிவோமு கற்றுக்கொள்ளட்ரும்‌. 


1 திமொ. 2:12 பெண்கள்‌ கற்றுக்கொருக்கவோ, ஆண்களைக்‌ கட்ருப்பருத்தவோ நான்‌ 
அனுமதிக்க மாட்டேன்‌. அவர்கள்‌ அமைதியாயிருக்க வேண்டும்‌. 


1 திமொ. 2:13 ஏனென்றால்‌ ஆதாமோ முதலில்‌ உருவாக்கப்பட்டார்‌. பிறகுதான்‌ ஏவா 
உருவாக்கப்பட்டார்‌. 

1 திமொ. 2:14 மேலும்‌, ஆதாம்‌ ஏமாற்றப்படவில்லை: பெண்தான்‌ ஏமாந்து கட்டளையை 
மீறினார்‌. 


1 திமொ. 2:15 இருப்பினும்‌ அவர்கள்‌ தன்னடக்கத்தோரு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு 
ஆகியவற்றில்‌ நிலைத்திருந்தால்‌ தாய்மைப்‌ பேற்றின்‌ வழியாக மீட்புப்‌ பெறுவார்கள்‌. 


3. அதிகாரம்‌ 


1 திமொ. 3:1 சபையைக்‌ கண்காணிக்கும்‌ பொறுப்பை நாருகிற எவரும்‌ 
மேன்மையானகொரு பணியை விரும்புகிறார்‌. இக்கூற்று உண்மையானது. 


1 திமொ. 3:2 ஆகவே, சபைக்‌ கண்காணிப்பாளராக இருப்பவர்‌ குறைச்‌ சொல்லுக்கு 
ஆளாகாதவராயும்‌ ஒரு மனைவி கொண்டவராயும்‌ , அறிவுக்‌ கெளிவு, கட்ருப்பாரு, வி 
ருந்தோம்பல்‌ , கற்பிக்கும்‌ ஆற்றல்‌ ஆகியவற்றை உடையவராயும்‌ இருக்க வேண்டும்‌. 


1 திமொ. 3:3 அவர்‌ குடிவெறிக்கும்‌ வன்முறைக்கும்‌ இடங்கொடாது, கனிந்த 
உள்ளத்தவராய்‌ இருக்க வேண்டும்‌: 


1 திமொ. 3:4 தமது சொந்தக்‌ குழும்பத்தை நல்ல முறையில்‌ நடத்தி, தம்‌ பிள்ளைகள்‌ 
பணிவுடனும்‌ மிகுந்த கண்ணியத்துடனும்‌ வளர ஆவன செய்பவராக இருக்க வேண்டும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 79 of 92 


1 திமொ. 3:5 தமது சொந்தக்‌ குழும்பத்தை நடத்தத்‌ தெரியாத ஒருவரால்‌, கடவுளின்‌ 
சபையை எவ்வாறு கவனிக்கமுடியும்‌ ? 


1 திமொ. 3:6 திருச்சபையில்‌ புதிதாகச்‌ சேர்ந்த ஒருவர்‌ கண்காணிப்பாளராகக்‌ கூடாது. 
அவ்வாறு ஆவாரானால்‌ அவர்‌ தற்பெருமை கொள்ளாலாம்‌. அதனால்‌ அலகைக்குக்‌ கி 
டைத்த தண்டனையை அவர்‌ அடைய நேரிமும்‌. 


1 திமொ. 3:7 சபைக்‌ கண்காணிப்பாளர்‌ திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும்‌ 
நற்சான்று பெற்றவராயிருக்க வேண்மும்‌. இல்லாவிட்டால்‌ அவர்‌ இழி சொல்லுக்கு 
ஆளாகலாம்‌: அலகையின்‌ கண்ணியிலும்‌ விழ நிடலாம்‌. 


1 திமொ. 3:8 அவ்வாறே திருத்தொண்டர்களும்‌ கண்ணியமுடையவர்களாக இருக்க 
வேண்மும்‌: இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும்‌ குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும்‌ 
இருத்தலாகாது. எச்சரிக்கை. 


1 திமொ. 3:9 தூய மனச்சான்று உடையவர்களாய்‌ விசுவாசத்தின்‌ மறைபொருளைக்‌ 
காத்து வரவேண்டும்‌. 


1 திமொ. 3:18 முதலில்‌ இவர்களைச்‌ சோதித்துப்‌ பார்க்க வேண்மும்‌. இவர்கள்‌ 
குறையற்றவர்கள்‌ எனக்‌ காணப்பட்டால்‌ திருப்பணியாற்றலாம்‌. 


1 திமொ. 3:11 அதுபோலவே பெண்களும்‌ கண்ணியமுடையவராயும்‌ புறங்கூறா கவராயும்‌ 
அறிவுத்‌ தெளிவு உடையவராயும்‌ எல்லாவற்றிலும்‌ நம்பத்தக்கவராயும்‌ இருக்கவேண்டும்‌. 


1 திமொ. 3:12 திருத்தொண்டர்கள்‌ ஒரு மனைவி கொண்டவர்களாயும்‌, பிள்ளைகளையும்‌ 
சொந்தக்‌ குரும்பத்தையும்‌ நல்ல முறையில்‌ நடத்துகிறவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


1 திமொ. 3:13 நன்கு திருத்தொண்மு ஆற்றுவோர்‌ உயர்‌ மதிப்புப்‌ பெறுவர்‌. இயேசு கிறி 
ஸ்துவின்‌ மேலுள்ள நம்பிக்கையைக்‌ குறித்து அதிகத்‌ துணிவோமு பேசுவர்‌. 


1 திமொ. 3:14 நான்‌ விரைவில்‌ உன்னிடம்‌ வருவேன்‌ என்னும்‌ எதிர்நோக்குடன்‌ 
இவற்றை உனக்கு எழுதுகிறேன்‌. 


1 திமொ. 3:15 நான்‌ வரக்‌ காலந்தாழ்த்தினால்‌, ந கடவுளின்‌ வீட்டாரிடம்‌ எவ்வாறு 
நடந்து கொள்ள வேண்டும்‌ என்பதை இத்திருமுகத்தின்‌ வழியாகத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. இவ்வீட்டாரே வாழும்‌ கடவுளின்‌ திருச்சபை: இத்திருச்சபை உண்மைக்குக்‌ 
தூணும்‌ அடித்தளமுமாய்‌ இருக்கிறது. 


1 திமொ. 3:16 நமது சமயத்தின்‌ மறை உண்மை உயர்வானது என்பதில்‌ ஐயமேயில்லை. 
அது பின்வருமாறு:"மானிடராய்‌ அவர்‌ வெளிப்பருத்தப்பட்டார்‌: தூய ஆவியால்‌ நன்மையாளர்‌ 
என மெய்ப்பிக்கப்பட்டார்‌: வானதூகருக்குத்‌ கோன்றினார்‌. பிற இனக்காருக்குப்‌ 
பறைசாற்றப்பட்டார்‌: உலகினரால்‌ நம்பிக்கையோரு ஏற்கப்‌ பெற்றார்‌: மாட்சியோரு வி 
ண்ணேற்றமடைந்கார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 80 of 92 


4. அதிகாரம்‌ 


1 திமொ. 4:1 தூய ஆவியார்‌ தெளிவாய்க்‌ கூறுகிறபடி, இறுதிக்‌ காலத்தில்‌ சிலர்‌ 
ஏமாற்றும்‌ ஆவிகளுக்கும்‌ பேய்களின்‌ போதனைகளுக்கும்‌ செவிசாய்த்து, விசுவாசத்கை 
விட்ரு விலகிப்‌ போவர்‌. 


1 திமொ. 4:2 அலகைக்கு உரியவர்‌ என்னும்‌ குறியிடப்பட்ட மனச்சான்று உடைய 
பொய்யர்களின்‌ வெளி வேடத்தால்‌ கவரப்பருவர்‌. 


1 திமொ. 4:3 அந்தப்‌ பொய்யர்கள்‌ திருமணத்தைத்‌ தடை செய்கிறார்கள்‌: சில 
உணவுகளைக்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்கிறார்கள்‌: ஆனால்‌, உண்மையை அறிந்த வி 
சுவாசிகள்‌ நன்றியுணர்வுடன்‌ பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளைக்‌ கடவுள்‌ 
படைத்துள்ளார்‌. 


1 திமொ. 4:4 கடவுள்‌ படைத்தது அனைத்தும்‌ நல்லதே. நன்றி உணர்வுடன்‌ ஏற்றுக்‌ 


கொண்டால்‌ எதையும்‌ விலக்க வேண்டியதில்லை. 


1 திமொ. 4:5 ஏனெனில்‌ கடவுளின்‌ வார்த்தையும்‌ நமது மன்றாட்ரும்‌ அதைத்‌ 
தூயதாக்கும்‌. 


1 திமொ. 4:6 இவற்றைச்‌ சகோதரர்‌ சகோகரிகளுக்கு எருத்துக்‌ கூறினால்‌ நீ கிறிஸ்து 
இயேசுவின்‌ நல்ல தொண்டனாய்‌ இருப்பாய்‌. நீ பின்பற்றி வருகிற வி 
சவாசக்கோட்பாமுகளாலும்‌ நற்போதனைகளாலும்‌ வளர்ச்சி பெறுவாய்‌. 


1 திமொ. 4:7 உலகப்‌ போக்கிலான புனைக்கதைகளையும்‌ பாட்டிக்‌ கதைகளையும்‌ வி 
ட்முவிலகு. இறைப்பற்றில்‌ நீ வளரப்‌ பயிற்சி செம்‌. 


1 திமொ. 4:8 ஏனென்றால்‌ உடற்பயிற்சி ஓரளவுதான்‌ பயன்தரும்‌. ஆனால்‌, இறைப்பற்று 
எல்லா வகையிலும்‌ பயன்தரும்‌. இது இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ நாம்‌ வாழ்வு பெறுவோம்‌ 
என்னும்‌ வாக்குறுதியைக்‌ கொண்முள்ளது. 


1 திமொ. 4:9 இக்கூற்று உண்மையானது: எல்லாராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கது. 


1 திமொ. 4:10 வாழும்‌ கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால்தான்‌ நாம்‌ வருந்தி உழைத்து 
வருகின்றோம்‌. அவரே எல்லாருக்கும்‌, சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும்‌ மீட்பர்‌. 


1 திமொ. 4:11 இவற்றைக்‌ கட்டளையாகக்‌ கொடுத்துக்‌ கற்பித்து வா. 

1 திமொ. 4:12 நீ இளைஞனாய்‌ இருப்பதால்‌ யாரும்‌ உன்னைத்‌ தாழ்வாகக்‌ கருதாதி 
ருக்கட்ரும்‌. பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில்‌ நீ விசுவாசி 
களுக்கு முன்மாதிரியாய்‌ 

விளங்கு. 


1 திமொ. 4:13 நான்‌ வரும்வரை விசுவாசிகளுக்கு மறைநூலைப்‌ படித்துக்‌ காட்ருவதிலும்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 81 of 92 


அறிவுரை வழங்குவதிலும்‌ கற்பிப்பதிலும்‌ கவனம்‌ செலுத்து. 


1 திமொ. 4:14 இறைவாக்கு உரைத்து, மூப்பர்கள்‌ உன்மீது கைகளை வைத்துக்‌ தி 
ருப்பணியில்‌ அமர்த்தியபோது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடையைக்‌ குறித்து 
அக்கறையற்றவனாய்‌ இராதே. 


1 திமொ. 4:15 இவை எல்லாவற்றிலும்‌ கவனம்‌ செலுத்து. இவைகளிலேயே ஈமுபட்டிரு . 
அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும்‌ கெளிவாகும்‌. 


1 திமொ. 4:16 உன்னைப்பற்றியும்‌, உன்‌ போதனைபைப்‌ பற்றியும்‌ கருத்காயிரு : 
அவைகளில்‌ நிலைத்திரு: இவ்வாறு செய்தால்‌ நீயும்‌ மீட்படைவாய்‌: உனக்குச்‌ செவி 
சாய்ப்போரும்‌ மீட்படைவர்‌. 


5. அதிகாரம்‌ 


1 திமொ. 5:1 முதியோரிடம்‌ கருமையாய்‌ இராதே. அவர்களைக்‌ தந்தையராக மதித்து ஊ 
க்குவி. இளைஞர்களைத்‌ தம்பிகளாகவும்‌, 


1 திமொ. 5:2 வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும்‌, இளம்‌ பெண்களைத்‌ 
தூய்மை நிறைந்த மனத்தோமு கங்கையராகவும்‌ கருதி அறிவுரை கூறு. 


1 திமொ. 5:3 கைம்பெண்களுக்கு மதிப்புக்கொரு. ஆதரவற்ற கைம்பெண்களையே 
இங்குக்‌ குறிப்பிருகிறேன்‌ . 


1 திமொ. 5:4 பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள்‌ தாங்கள்‌ 
கொண்முள்ள இறைப்பற்றிற்கு ஏற்ப முதலில்‌ தங்கள்‌ சொந்தக்‌ குரும்பத்தினரைப்‌ 
பேணவும்‌ பெற்றோருக்கு நன்றிக்கடன்‌ ஆற்றவும்‌ கற்றுக்‌ கொள்ளட்ரும்‌. இதுவே கடவுளி 
ன்‌ முன்னிலையில்‌ ஏற்புடையது. 


1 திமொ. 5:5 ஆதரவின்றித்‌ தனியாய்‌ விடப்பட்ட கைம்பெண்‌ கடவுள்‌ மேல்‌ கொண்ட எதி 
ர்நோக்குடன்‌ அல்லும்‌ பகலும்‌ மன்றாட்டிலும்‌ இறைவேண்டலிலும்‌ நிலைக்கிருப்பாராக. 


1 திமொ. 5:6 சிற்றின்பத்தில்‌ உழல்பவர்கள்‌ நடைப்‌ பிணங்களே. 


1 திமொ. 5:7 கைம்பெண்கள்‌ யாதொரு குறைச்சொல்லுக்கும்‌ ஆளாகாதவாறு வாழ 
இவற்றை அவர்களுக்குக்‌ கட்டளையிமு. 


1 திமொ. 5:8 தம்‌ உறவினரை, சிறப்பாகத்‌ தம்‌ வீட்டாரை ஆதரியாதோர்‌ விசுவாசத்தை 
மறுதலிப்பவராவர்‌. அவர்கள்‌ விசுவாசமற்றோரைவிடத்‌ தாழ்ந்தோராவர்‌. 


1 திமொ. 5:9 அறுபது வயதுக்குக்‌ குறையாத ஒருவரே கைம்பெண்ணாகப்‌ பதிவு செய்ய 
அனுமதிக்கப்பட வேண்டும்‌. அவர்‌ ஒரு கணவரைக்‌ கொண்டவராய்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 82 of 92 


1 திமொ. 5:18 அவர்‌ பிள்ளைகளை வளர்த்தல்‌, விருந்தோம்பல்‌, இறைமக்களின்‌ 
காலடிகளைக்‌ கழுவுகல்‌, இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல்‌ போன்ற அனைத்து 
நற்செயல்களில்‌ ஈருபட்டு அவற்றால்‌ நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும்‌. 


1 திமொ. 5:11 இளம்‌ கைம்பெண்களைப்‌ பதிவு செய்யாகே. ஏனெனில்‌ கிறிஸ்துவிடமி 
ருந்து தங்களைப்‌ பிரிக்கக்கூடிய தீய நாட்டம்‌ எழும்போது அவர்கள்‌ கிருமணம்‌ செய்து 
கொள்ள விரும்புவார்கள்‌: 


1 திமொ. 5:12 தாங்கள்‌ முதலில்‌ கொருத்த வாக்கை மீறினால்‌ தண்டனைத்‌ தீர்ப்புக்கு 
உள்ளாவார்கள்‌: 


1 திமொ. 5:13 அதோடு வீருவீடாய்ச்‌ சுற்றித்‌ திரிந்து சோம்பேறிகளாக இருக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்வார்கள்‌. சோம்பேறிகளாக இருப்பது மட்ருமின்றி, தகாதவற்றைப்‌ பேசி 
வம்பளக்கிறவர்களாகவும்‌, பிறர்‌ அலுவல்களில்‌ தலையிருகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


1 திமொ. 5:14 எனவே, இளம்‌ கைம்பெண்கள்‌ மீண்டும்‌ திருமணம்‌ செய்துகொண்டு, பி 
ள்ளைகளைப்‌ பெற்று, வீட்டுத்‌ தலைவிகளாய்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌: 
அப்போது எதிரி பழி தூற்ற எந்த வாய்ப்பும்‌ இராது. 


1 திமொ. 5:15 ஏனென்றால்‌ இவர்களுள்‌ சிலர்‌ ஏற்கெனவெ நெறிதவறிச்‌ 
சாத்தானுக்குப்‌ பின்‌ சென்றுவிட்டார்கள்‌. 


1 திமொ. 5:16 நம்பிக்கை கொண்ட பெண்‌ ஒருவரிடம்‌ கைம்பெண்கள்‌ இருந்தால்‌, 
அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்ரும்‌. திருச்சபையின்மீது ௮ச்சு மையைச்‌ சுமத்தக்‌ 
கூடாது. ஏனென்றால்‌ அப்போதுதான்‌ உண்மையிலேயே ஆதரவற்ற கைம்பெண்களுக்குத்‌ 
திருச்சபை உதவி செய்யமுடியும்‌. 


1 திமொ. 5:1॥ சபைகளை நன்முறையில்‌ நடத்தும்‌ மூப்பர்கள்‌, சிறப்பாக 
இறைவார்த்தையை அறிவிப்பதிலும்‌ கற்பிப்பதிலும்‌ ஈருபட்டு உழைப்பவர்கள்‌ இரு மடங்கு 
ஊதியத்திற்கு உரியவர்களாகக்‌ கருதப்படவேண்டும்‌. 


1 திமொ. 5:18 ஏனென்றால்‌,"போர்‌ அடிக்கும்‌ மாட்டின்‌ வாயைக்‌ கட்டாகே" 
என்றும்‌,"வேலையாளர்‌ தம்‌ கூலிக்கு உரிமை உடையவரே" என்றும்‌ மறைநூல்‌ கூறுகிறது. 


1 திமொ. 5:19 ஒரு மூப்பருக்கு எதிரான குற்றச்சாட்டை, இரண்டு அல்லது மூன்று 
சாட்சியங்கள்‌ இல்லாமல்‌ ஏற்றுக்கொள்ளாதே. 


1 திமொ. 5:28 பாவம்‌ செய்கிறவர்களை அனைவர்‌ முன்னிலையிலும்‌ கடிந்துகொள்‌. 
அப்பொழுது மற்றவர்களும்‌ அச்சம்‌ கொள்வர்‌. 


1 திமொ. 5:21 கடவுளின்‌ முன்னிலையிலும்‌ கிறிஸ்து இயேசுவின்‌ முன்னிலையிலும்‌ 
கோர்ந்துகொள்ளப்பட்ட வான தூகர்களின்‌ முன்னிலையிலும்‌ உனக்கு நான்‌ முன்னெச்சி 
க்கையாகக்‌ கூறுவது: நான்‌ சொன்னவற்றைக்‌ கடைப்பிடித்து வா. முன்கூட்டியே 
முடிவெருக்காதே. நடுநிலை தவறாதே. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 83 of 92 


1 திமொ. 5:22 அவசரப்‌ பட்ரு யார்‌ மேலும்‌ கைகளை வைத்துக்‌ திருப்பணியில்‌ 
அமர்த்தாகே. பிறருடைய பாவங்களில்‌ பங்கு கொள்ளாதே. உன்னைத்‌ 
தூய்மையுள்ளவனாகக்‌ காத்துக்கொள்‌. 


1 திமொ. 5:23 தண்ணீர்‌ மட்மும்‌ குடிப்பதை நிறுத்திவிட்டு, உன்‌ வயிற்றின்‌ 
நலனுக்காகவும்‌, உனக்கு அடிக்கடி ஏற்படும்‌ உடல்நலக்‌ குறைவின்பொருட்மும்‌ சிறிகளவு 
திராட்சை மதுவும்‌ பயன்பமுத்து. 


1 திமொ. 5:24 சிலருடைய பாவங்கள்‌ வெளிப்படையானவை. அவர்களுடைய பாவங்கள்‌ 
தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ 
அவர்களுக்குப்‌ பின்னே வந்து சேர்கின்றன. 


1 திமொ. 5:25 அவ்வாறே நற்செயல்களும்‌ வெளிப்படையானவையே. வெளிப்படையாக 
இல்லாதவையும்‌ என்றுமே மறைந்திருக்க முடியாது. 


6. அதிகாரம்‌ 


1 திமொ. 6:1 அடிமைத்தளையில்‌ இருப்போர்‌ தங்கள்‌ தலைவர்களை முழு மதிப்புக்கு 
உரியவர்களாகக்‌ கருதவேண்டும்‌. அப்பொழுது கடவுளின்‌ பெயரும்‌ போதனையும்‌ பழி 
ச்சொல்லுக்கு உள்ளாகாது. 


ம்‌ திமொ. 6:2 நம்பிக்கை கொண்டோரைத்‌ கலைவர்களாகக்‌ கொண்டுள்ள அடிமைகள்‌, 
அவர்களும்‌ சகோதரர்கள்தானே என்று, மதிப்புக்‌ கொருக்காதிருத்தல்‌ தவறு. மாறாகத்‌ 
தங்கள்‌ நற்செயலால்‌ பயன்பெறுவோர்‌ நம்பிக்கை கொண்டவர்களும்‌ அன்பர்களுமாய்‌ 
இருப்பதால்‌, இன்னும்‌ மிகுதியாக அவர்களுக்குப்‌ பணி செய்யவேண்டும்‌. இவற்றை நீ 
கற்பித்து ஊக்குவி. 


1 திமொ. 6:3 மாற்றுக்‌ கொள்கைகளைக்‌ கற்பித்து , நம்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
நலம்தரும்‌ வார்த்தைகளுக்கும்‌, இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும்‌ ஒத்துப்‌ 
போகாதவர்கள்‌, 


1 திமொ. 6:4 தற்பெருமை கொண்டவர்கள்‌: ஒன்றும்‌ தெரியாதவர்கள்‌: விவாதங்களிலும்‌ 
சொற்போர்களிலும்‌ பைத்தியம்‌ கொண்டவர்கள்‌. பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழி 
ச்சொல்‌, பொல்லாத ஊகங்கள்‌, 


1 திமொ. 6:5 ஓயாத மோதல்கள்‌ முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. 
உண்மையை இழந்தவர்களிடமும்‌ சீரழிந்த மனத்தைக்‌ கொண்டவரிடமும்‌ இவை 
காணப்பருகின்றன . 


1 திமொ. 6:6 இறைப்பற்று பெரும்‌ ஆதாயம்‌ தருவதுதான்‌ : ஆனால்‌ மனநி 
றைவுள்ளவர்களுக்கே தரும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 84 of 92 


1 திமொ. 6:7 உலகத்திற்கு உலகத்தை விட்ரு எதையும்‌ கொண்டு போகவும்‌ முடியாது. 


1 திமொ. 6:8 எனவே, உணவும்‌ உடையும்‌ நமக்கு இருந்தால்‌ அவற்றில்‌ நாம்‌ மனநி 
றைவு கொள்வோம்‌. 


1 திமொ. 6:9 செல்வத்தைச்‌ சேர்க்க விரும்புபவர்கள்‌ சோதனையாகிய கண்ணியில்‌ சிக்கி 
க்‌ கொள்கிறார்கள்‌: அறிவீனமான, தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களி 
ல்‌ வீழ்ந்து விருகிறார்கள்‌. இவை மனிதரைக்‌ கேட்டிலும்‌ அழிவிலும்‌ ஆழ்த்துபவை. 


1 திமொ. 6:19 பொருள்‌ ஆசையே எல்லாத்‌ கமைகளுக்கும்‌ ஆணிவேர்‌. அந்த 
ஆசையால்‌ சிலர்‌ விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளைத்‌ 
தாங்களாகவே தங்கள்‌ மேல்‌ வருவித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 


1 திமொ. 6:11 கடவுளின்‌ மனிதனாகிய நீ, இவற்றிலிருந்து தப்பி ஒர. நீதி, 
இறைப்பற்று , நம்பிக்கை, மனஉறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித்தேமு. 


1 திமொ. 6:12 விசுவாச வாழ்வு என்னும்‌ போராட்டத்தில்‌ ஈமுபமு. நிலைவாழ்வைப்‌ பற்றிக்‌ 
கொள்‌. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய்‌. அதனை முன்னிட்டே பல சாட்சிகள்‌ 
முன்னிலையில்‌ விசுவாசத்தைச்‌ சிறப்பாக அறிக்கையிட்டாய்‌. 


1 திமொ. 6:13 அனைத்துக்கும்‌ வாழ்வளிக்கும்‌ கடவுளின்‌ முன்னிலையிலும்‌, பொந்தியு பி 
லாத்துவின்முன்‌ விசுவாசத்தைச்‌ சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின்‌ முன்னி 
லையிலும்‌ உனக்குக்‌ கட்டளையிருகிறேன்‌ . 


1 திமொ. 6:14 நம்‌ ஆண்டவர்‌ இயேசுகிறிஸ்து தோன்றும்‌ வரையில்‌ குறைச்‌ சொல்லுக்கு 
இடந்தராமல்‌ இந்தக்‌ கட்டளையை அப்பழுக்கின்றிக்‌ கடைப்பிடித்து வா. 


1 திமொ. 6:15 உரிய காலத்தில்‌ பின்புக்‌ கடவுள்‌ அவரைத்‌ தோன்றச்‌ செய்வார்‌. கடவுள்‌ 
ஒருவரே வேந்தர்‌, அரசருக்கெல்லாம்‌ அரசர்‌, ஆண்டவருக்கெல்லாம்‌ ஆண்டவர்‌. 


1 திமொ. 6:16 அவர்‌ ஒருவரே சாவை அறியாதவர்‌: அணுக முடியாத ஒளியில்‌ வாழ்பவர்‌: 
அவரைக்‌ கண்டவர்‌ எவருமிலர்‌: காணவும்‌ முடியாது. அவருக்கே என்றென்றும்‌ மாண்பும்‌ 
ஆற்றலும்‌ உரித்தாகுக. ஆமென்‌ . 


1 திமொ. 6:1? இவ்வுலகில்‌ செல்வர்களாய்‌ இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிமு: 
அவர்கள்‌ மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லாச்‌ செல்வத்தில்‌ நம்பிக்கை 
வைக்காமல்‌ நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும்‌ மட்டுமே எதிர்நோக்கி 
இருக்கவேண்டும்‌. 


1 திமொ. 6:18 அவர்கள்‌ நல்லதைச்‌ செய்து நற்செயல்கள்‌ என்னும்‌ செல்வத்தைச்‌ 
சேர்ப்பார்களாக: தங்களுக்குள்ளதைத்‌ தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. 


1 திமொ. 6:19 இவ்வாறு அவர்கள்‌ தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 85 of 92 


அடித்தளமாக இச்செல்வக்கைச்‌ சேமித்துவைப்பதால்‌ உண்மையான வாழ்வை 
அடையமுடியும்‌ . 


1 திமொ. 6:2 திமொத்தேயு, உன்னிடம்‌ ஒப்படைக்கப்பட்டதைப்‌ பாதுகாப்பாயாக. உலகப்‌ 
போக்கிலான வீண்பேச்சுகளிருந்தும்‌, ஞானம்‌ எனத்‌ தவறாகப்‌ பெயர்‌ பெற்றிருக்கும்‌ 
முரண்பாடான கருத்துகளிலிருந்தும்‌ விலகியிரு . 


1 திமொ. 6:21 அந்த ஞானத்தைப்‌ பெற்றிருப்பதாகக்‌ காட்டிக்கொண்ட சிலர்‌ வி 
சுவாசத்தை விட்ரு விலகினார்கள்‌. இறை அருள்‌ உங்களோடிருப்பதாக. 


11ற௦1/ப 2 - திமொத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம்‌ திருமுகம்‌ 


1. அதிகாரம்‌ 


2 திமொ. 1:1 என்‌ அன்பார்ந்த பிள்ளை திமொத்தேயுவுக்கு, கடவுளின்‌ திருவுளத்தால்‌ கி 
றிஸ்து இயேசு அருளும்‌ வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான 
பவுல்‌ எழுதுவது: 


2 திமொ. 1:2 தந்தையாம்‌ கடவுளிடமிருந்தும்‌ நம்‌ ஆண்டவராம்‌ கிறிஸ்து இயேசுவிடமி 
ருந்தும்‌ அருளும்‌ இரக்கமும்‌ அமைதியும்‌ உரித்தாகுக. 


2 திமொ. 1:3 என்‌ முன்னோரைப்‌ போன்று தூய்மையான மனச்‌ சான்றுடன்‌ கடவுளுக்குப்‌ 
பணியாற்றும்‌ நான்‌ அவருக்கு நன்றி கூறுகிறேன்‌. இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ என்‌ 
மன்றாட்ருகளில்‌ உன்னை நினைவுகூறுகின்றேன்‌. 


2 திமொ. 1:4 உன்‌ கண்ணீரை நினைவிற்‌ கொண்ரு உன்னைக்‌ காண ஏங்குகிறேன்‌: 
கண்டால்‌ என்‌ மகிழ்ச்சி நிறைவடையும்‌. 


2 திமொ. 1:5 வெளிவேடமற்ற உன்‌ நம்பிக்கையை நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. இத்தகைய 
நம்பிக்கை முதலில்‌ உன்‌ பாட்டி லோயி மற்றும்‌ உன்‌ தாய்‌ யூனிக்கி ஆகியோரிடம்‌ வி 
ளங்கியது. இப்போது உன்னிடமும்‌ உள்ளதென உறுதியாக நம்புகிறேன்‌. 


2 திமொ. 1:6 உன்‌ மீது என்‌ கைகளை வைத்துத்‌ திருப்பணியில்‌ அமர்த்தியபோது 
உனக்குள்‌ எழுந்த கடவுளின்‌ அருள்கொடையினைக்‌ தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகி 
றேன்‌. 


2 திமொ. 1:7 கடவுள்‌ நமக்குக்‌ கோழையுள்ளத்தினை அல்ல, வல்லமையும்‌ அன்பும்‌ 
கட்டுபாடும்‌ கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 86 of 92 


2 திமொ. 1:8 எனவே நம்‌ ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வகைக்‌ குறித்தோ அவர்‌ 
பொருட்மு நான்‌ கைதியாக இருப்பகைக்‌ குறித்தோ வெட்கமடையத்‌ தேவை இல்லை: 
கடவுளின்‌ வல்லமைகேற்ப நற்செய்தியின்‌ பொருட்ருத்‌ துன்பத்தில்‌ என்னுடன்‌ பங்குகொள்‌. 


2 திமொ. 1:9 அவர்‌ நம்‌ செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது 
தீர்மானத்தின்படி , கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை 
மீட்டுள்ளார்‌: நமக்குத்‌ தூய அழைப்பு விடுத்துள்ளார்‌. 


2 திமொ. 1:19 நம்‌ மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில்‌ தோன்றியதன்மூலம்‌ இப்போது 
அருள்‌ வெளிப்பட்ருள்ளது. அவர்‌ சாவை அழித்து, அழியா வாழ்வை நற்செய்தியின்‌ வழி 
ஒளிரச்‌ செய்தார்‌. 


2 திமொ. 1:11 அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும்‌ திருத்தூதனாகவும்‌ 
போதகனாகவும்‌ நான்‌ ஏற்பருத்தப்பட்டுள்ளேன்‌. 


2 திமொ. 1:12 இகன்‌ பொருட்டே நான்‌ இவ்வாறு துன்புற்று வருகிறேன்‌: எனினும்‌ 
வெட்கமுறுவதில்லை. ஏனெனில்‌, நான்‌ யாரிடம்‌ நம்பிக்கை கொண்ருள்ளேன்‌ என அறி 
வேன்‌. அவர்‌ என்னிடம்‌ ஒப்படைத்ததை இறுதிநாள்வரை காத்திட வல்லவர்‌ என்கிற 
உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. 


2 திமொ. 1:13 கிறிஸ்து இயேசுவிடம்‌ நம்பிக்கையும்‌ அன்பும்‌ கொண்ரு என்னிடம்‌ நீ 
கேட்ட நலந்தரும்‌ வார்த்தைகளை மேல்வரிச்‌ சட்டமாகக்‌ கொள்‌. 


2 திமொ. 1:14 நமக்குள்‌ குடிகொள்ளும்‌ தூய ஆவியால்‌ ஒப்படைக்கப்பட்ட நல்ல 
போதனையைக்‌ காத்துக்‌ கொள்‌. 


2 திமொ. 1:15 பிகல்‌, எர்மொகேன்‌ உட்பட ஆசியாவிலுள்ள அனைவரும்‌ என்னிடமிருந்து 
விலகிவிட்டனர்‌ என்பதை நீ அறிந்திருக்கிறாம்‌. 


2 திமொ. 1:16 ஒனேசிப்பின்‌ வீட்டாருக்கு ஆண்டவர்‌ இரக்கம்‌ காட்ருவாராக. ஏனெனில்‌ 
அவர்‌ பன்முறை என்‌ உளம்‌ குளிரப்‌ பண்ணினார்‌. விலங்கிடப்பட்டிருக்கும்‌ என்னைக்‌ குறி 
த்து அவர்‌ வெட்கமடையவில்லை. 


2 திமொ. 1:12 அவர்‌ உரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னைக்‌ தேடிக்‌ கண்முபி 
டித்தார்‌. 


2 திமொ. 1:18 இறுதி நாளில்‌ ஆண்டவரிடம்‌ இரக்கத்தைக்‌ கண்டுகொள்ள அவருக்கு 
ஆண்டவர்‌ அருள்வாராக. எபேசில்‌ அவர்‌ எவ்வாறு தொண்டாற்றினார்‌ என்பதை ந நன்கு 
அறிவாய்‌. 


2. அதிகாரம்‌ 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 87 of 92 


2 திமொ. 2:1 என்‌ மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின்‌ அருளால்‌ வலிமை பெறு. 


2 திமொ. 2:2 சான்றாளர்‌ பலர்‌ முன்னிலையில்‌ நீ என்னிடம்‌ கேட்டவற்றை, 
மற்றவர்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ திறமையுள்ளவர்களும்‌ நம்பிக்கைக்கு உரியவர்களுமாகிய 
மனிதரிடம்‌ ஒப்படை. 


2 திமொ. 2:3 கிறிஸ்து இயேசுவின்‌ நல்லபடை வீரனைப்‌ போன்று துன்பங்களில்‌ பங்கு 
கொள்‌. 


2 திமொ. 2:4 படைவீரர்‌ எவரும்‌ பிழைப்புக்காகப்‌ பிற அலுவல்களில்‌ ஈமுபட மாட்டார்‌. 
தம்மைப்‌ படையில்‌ சேர்த்துக்கொண்டவருக்கு அவர்‌ உகந்தவராயிருக்க வேண்டும்‌ 
அன்றோ. 


2 திமொ. 2:5 விளையாட்ரு வீரர்‌ எவரும்‌ விதி முறைகளுக்குட்பட்ரு விளையாடினால்‌ 
மட்டுமே வெற்றிவாகை சூட முடியும்‌. 


2 திமொ. 2:6 நிலத்தில்‌ பாருபட்ரு உழைக்கும்‌ தொழிலாளரே விளைச்சலில்‌ முதற்பங்கு 
பெற வேண்ரும்‌. 


2 திமொ. 2:7 நான்‌ கூறுபவற்றைக்‌ கருத்தில்‌ கொள்‌. ஆண்டவர்‌ உனக்கு 
அனைத்தையும்‌ புரிந்து கொள்ளும்‌ திறமையைக்‌ தருவாராக. 


2 திமொ. 2:8 தாவீதின்‌ மரபில்‌ வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்பெற்று எழுந்தார்‌ 
என்பதே என்‌ நற்செய்தி. இதனை நினைவில்‌ கொள்‌. 


2 திமொ. 2:9 இந்நற்செய்திக்காகவே நான்‌ குற்றம்‌ செய்தவனைப்‌ போலச்‌ சிறையி 
டப்பட்டுத்‌ துன்புறுகிறேன்‌ . ஆனால்‌ கடவுளின்‌ வார்த்தையைச்‌ சிறைப்பருத்த முடியாது. 


2 திமொ. 2:19 தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ மீட்பையும்‌ அதனோரு இணைந்த 
என்றுமுள்ள மாட்சியையும்‌ கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும்‌ 
பொறுத்துக்‌ கொள்கிறேன்‌. 


2 திமொ. 2:11 பின்வரும்‌ கூற்று நம்பத்‌ தகுந்தது:"நாம்‌ அவரோரு இறந்தால்‌, அவரோரு 
வாழ்வோம்‌: 


2 திமொ. 2:12 அவரோரு நிலைக்கிருந்தால்‌, அவரோரு ஆட்சிசெய்வோம்‌: நாம்‌ அவரை 
மறுதலித்தால்‌ அவர்‌ நம்மை மறுதலிப்பார்‌. 

2 திமொ. 2:13 நாம்‌ நம்பத்தகாதவரெனினும்‌ அவர்‌ நம்பத்தகுந்தவர்‌. ஏனெனில்‌ 
தம்மையே மறுதலிக்க அவரால்‌ இயலாது." இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. 


2 திமொ. 2:14 வெறும்‌ சொற்களைப்‌ பற்றிச்‌ சண்டையிருவது பயனற்றது: அது கேட்பின்‌ 
அழிவுக்கு ஏதுவாகும்‌ எனக்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ சான்று பகர்ந்திரு . 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 88 of 92 


2 திமொ. 2:15 ந கடவுள்முன்‌ ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய்‌: உண்மையி 
ன்‌ வார்த்தையை நேர்மையாய்ப்‌ பகுத்துக்‌ கூறும்‌ பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதி 
ல்லை. 


2 திமொ. 2:16 உலகப்‌ போக்கிலான வீண்‌ பேச்சுகளை விலக்கு: ஏனெனில்‌ அதனால்‌ 
அவர்கள்‌ மேன்மேலும்‌ இறைப்பற்று அற்றவர்களாவார்கள்‌. 


2 திமொ. 2:1? அவர்களது போதனை சதையமுகல்‌ நோய்‌ போன்று அரித்துக்‌ தின்றுவி 
மும்‌. இமனேயும்‌ பிலேத்தும்‌ இத்தகையோராவர்‌. 


2 திமொ. 2:18 உயிர்த்தெழுதல்‌ ஏற்கெனவே நிகழ்ந்து விட்டதென்று அவர்கள்‌ சொல்லி, 
உண்மையை விட்ரு விலகிப்‌ போய்‌ விட்டார்கள்‌: சிலருடைய நம்பிக்கையைச்‌ 
சீர்குலைத்துவிட்டார்கள்‌. 


2 திமொ. 2:18 கடவுள்‌ இட்ட அடித்தளம்‌ உறுதியாய்‌ நிலைத்து நிற்கிறது. அதி 
ல்‌"ஆண்டவர்‌ தம்முடையோரை அறிவார்‌" என்றும்‌,"ஆண்டவரின்‌ பெயரை அறிக்கையி 
டுவோர்‌ அநீதியை விட்ரு விட வேண்டும்‌" என்றும்‌ பொறிக்கப்பட்ருள்ளது. 


2 திமொ. 2:20 ஒரு பெரிய வீட்டில்‌ பொன்‌, வெள்ளிக்‌ கலன்கள்‌ மட்ருமல்ல, மண்‌ 
மற்றும்‌ மரத்தாலான கலன்களும்‌ உள்ளன. அவற்றுள்‌ சில மதிப்புடையவை: சில மதி 
ப்பற்றவை. 


2 திமொ. 2:21 ஒருவர்‌ மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மைத்‌ தூய்மையாக வைத்துக்‌ 
கொண்டால்‌, அவர்‌ மதிப்புக்குரிய தூய கலனாகக்‌ கருதப்பருவார்‌. அவர்‌ எந்த 
நற்செயலையும்‌ செய்ய ஆயத்தமாயிருப்பார்‌: தம்‌ தலைவருக்கும்‌ பயனுள்ளவராயிருப்பார்‌. 


2 திமொ. 2:22 எனவே நீ இள வயதின்‌ இச்சைகளை விட்ரு ஓடிவிமு. தூய்மையான 
உள்ளத்தோமு ஆண்டவரது பெயரை அறிக்‌ கையிட்டு வழிபருவோருடன்‌ நீதி, நம்பிக்கை, 
அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடித்‌ தேரு. 


2 திமொ. 2:23 மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள்‌ சண்டைகளைக்‌ தோற்றுவிக்கும்‌ 
என அறிந்து, அவற்றை விட்ருவிமு. 


2 திமொ. 2:24 ஆண்டவரின்‌ பணியாளர்‌ சண்டையிடாதவராயிருக்க வேண்டும்‌: அது 
மட்டுமல்ல, அனைவரிடமும்‌ கனிவு காட்ருகிறவராகவும்‌, கற்பிக்கும்‌ தி 
றமையுடையவராகவும்‌, தீமையைப்‌ பொறுத்துக்‌ கொள்பவராகவும்‌, 


2 திமொ. 2:25 மாற்றுக்‌ கருத்துடையோருக்கும்‌ பணிவோமு பயிற்றுவிப்பவராகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ ஒருவேளை அவர்கள்‌ உண்மையை அறிந்துணர்ந்து மனம்‌ 
மாறக்‌ கடவுள்‌ அருள்கூரலாம்‌. 


2 திமொ. 2:26 அலகையின்‌ விருப்பத்திற்கேற்ப அதன்‌ பிடியில்‌ வாழும்‌ அவர்கள்‌ அதன்‌ 
கண்ணிக்குத்‌ தப்பி மனத்தெளிவு பெறக்‌ கூரும்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 89 of 92 


3. அதிகாரம்‌ 


2 திமொ. 3:1 இறுதி நாள்களில்‌ கொடிய காலங்கள்‌ வரவிருக்கின்றன என அறிந்து 
கொள்‌. 


2 திமொ. 3:2 தன்னலம்‌ நாருவோர்‌, பண ஆசையுடையோர்‌, வீம்புடையோர்‌, 
செருக்குடையோர்‌, பழித்துரைப்போர்‌, பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாகோர்‌, நன்றியற்றோர்‌, 
தூய்மையற்றோர்‌, 


2 திமொ. 3:3 அன்புணர்வு அற்றோர்‌, ஒத்துப்‌ போகாகோர்‌, புறங்கூறுவோர்‌, 
தன்னடக்கமற்றோர்‌, வன்முறையாளர்‌, நன்மையை விரும்பாகோர்‌, 


2 திமொ. 3:4 துரோகம்‌ செய்வோர்‌, கண்மூடித்தனமாகச்‌ செயல்பருவோர்‌, தற்பெருமை 
கொள்வோர்‌, கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம்‌ விரும்புவோர்‌ ஆகி 
யோர்‌ தோன்றுவர்‌. 


2 திமொ. 3:5 இவர்கள்‌ இறைப்பற்று உடையவர்கள்‌ போன்று காணப்பருவார்கள்‌. 
ஆனால்‌, இறைப்பற்றின்‌ வல்லமையோ அவர்களிடம்‌ இராது. இத்தகையவர்களோமு 
சேராதே. 


2 திமொ. 3:6 இத்தகையோரில்‌ சிலர்‌ வீருகளில்‌ நுழைந்து பேதைப்‌ பெண்களைத்‌ 
தம்வயப்பருத்திக்‌ கொள்கின்றனர்‌. இப்பெண்கள்‌ பல்வேறு தீய நாட்டங்களால்‌ கவரப்பட்ருப்‌ 
பாவங்களில்‌ மூழ்கியுள்ளனர்‌. 


2 திமொ. 3:7 இவர்கள்‌ ஓயாமல்‌ கற்றுக்கொண்டே இருந்தாலும்‌ ஒருபோதும்‌ 
உண்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள்‌. 


2 திமொ. 3:8 இயன்னே, இயம்பிரே என்போர்‌ மோசேயை எகிர்த்து நின்றது போல இம்‌ 
மனிதர்களும்‌ உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள்‌. இவர்கள்‌ சீரழிந்த மனம்‌ 
கொண்டவர்கள்‌: விசுவாசத்தில்‌ தேர்ச்சியற்றவர்கள்‌. 


2 திமொ. 3:9 ஆனால்‌ இனி இவர்கள்‌ அதிகம்‌ முன்னேற மாட்டார்கள்‌. ஏனெனில்‌ 
அவ்விருவருக்கும்‌ நேரிட்டது போன்று இவர்களின்‌ அறியாமை வெளியாகிவிமும்‌. 


2 திமொ. 3:19 என்‌ போதனை, நடத்தை, நோக்கம்‌, நம்பிக்கை, பொறுமை, அன்பு, 
மனஉறுதி ஆகியவற்றைப்‌ பின்பற்றிவந்திருக்கிறாய்‌. 


2 திமொ. 3:11 அந்தியோக்கியாவிலும்‌, இக்கோனியாவிலும்‌, லிமாதிராவிலும்‌ எனக்கு 
நேரிட்ட இன்னல்களும்‌ துன்பங்களும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. இத்தகைய இன்னல்களைப்‌ 
பொறுத்துக்‌ கொண்டேன்‌. இவை அனைக்கிலிருந்தும்‌ ஆண்டவர்‌ என்னை விருவித்தார்‌. 


2 திமொ. 3:12 கிறிஸ்து இயேசுவிடம்‌ இணைந்து இறைப்பற்றுடன்‌ வாழ விரும்புவோர்‌ 
அனைவரும்‌ இன்னலுறுவர்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 08௦1 92 


2 திமொ. 3:13 ஆனால்‌ தீயோர்களும்‌ எத்தர்களும்‌ மேலும்‌ மேலும்‌ கேருறுவார்கள்‌. 
ஏமாற்றும்‌ இவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 


2 திமொ. 3:14 நீ கற்று, உறுதியாய்‌ அறிந்தவற்றில்‌ நிலைத்து நில்‌: யாரிடம்‌ கற்றாய்‌ 
என்பது உனக்குத்‌ தெரியுமே. 


2 திமொ. 3:15 ந குழந்தைப்‌ பருவம்‌ முகல்‌ திருமறை நூலைக்‌ கற்று அறிந்திருக்க 
றாய்‌. அது இயேசு கிறிஸ்துவின்‌ மீதுள்ள நம்பிக்கையால்‌ உன்னை மீட்புக்கு வழி நடத்தும்‌ 
ஞானத்தை அளிக்க வல்லது. 


2 திமொ. 3:16 மறைநூல்‌ அனைத்தும்‌ கடவுளின்‌ தூண்டுதல்‌ பெற்றுள்ளது. அது கற்பி 
ப்பதற்கும்‌ கண்டிப்பகற்கும்‌ சீராக்குவகற்கும்‌ நேர்மையாக வாழப்‌ பயிற்றுவிப்பதற்கும்‌ 
பயனுள்ளது. 


2 திமொ. 3:1? இவ்வாறு கடவுளின்‌ மனிதர்‌ தேர்ச்சி பெற்று நற்செயல்‌ அனைக்கையும்‌ 
செய்யத்‌ தகுதி பெறுகிறார்‌. 


1. அதிகாரம்‌ 


2 திமொ. 4:1 கடவுள்‌ முன்னிலையிலும்‌ வாழ்வோருக்கும்‌ இறந்தோருக்கும்‌ தீர்ப்பு அளி 
க்கப்‌ போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும்‌ அவர்‌ கோன்றப்போவதை முன்னிட்ரும்‌ 
அவரது ஆளுகையை முன்னிட்ரும்‌ நான்‌ ஆணையிட்டுக்‌ கூறுவது: 


2 திமொ. 4:2 இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்புக்‌ கிடைத்தாலும்‌ கிடைக்காவிட்டாலும்‌ 
இதைச்‌ செய்வதில்‌ நீ கருத்தாயிரு. கண்டித்துப்‌ பேசு: கடிந்துகொள்‌: அறிவுரை கூறு: மி 
குந்த பொறுமையோடு கற்றுக்கொமு. 


2 திமொ. 4:3 ஒரு காலம்‌ வரும்‌. அப்போது மக்கள்‌ நலந்தரும்‌ போதனையைத்‌ 
தாங்கமாட்டார்கள்‌. மாறாக, செவித்தினவு கொண்டவர்களாய்த்‌ தங்கள்‌ தீய 
நாட்டங்களுக்கேற்பத்‌ தங்களுக்கெனப்‌ போதகர்களைக்‌ திரட்டிக்கொள்வார்கள்‌. 


2 திமொ. 4:4 உண்மைக்குச்‌ செவிசாய்க்க மறுத்துப்‌ புனைக்கதைகளை நாடிச்‌ 
செல்வார்கள்‌. 


2 திமொ. 4:5 நீயோ அனைத்திலும்‌ அறிவுத்‌ கெளிவோடிரு : துன்பத்தை ஏற்றுக்கொள்‌: 
நற்செய்தியாளனின்‌ பணியை ஆற்று: உன்‌ திருத்தொண்டை முழுமையாம்ச்‌ செம்‌. 


2 திமொ. 4:6 ஏனெனில்‌, நான்‌ இப்போதே என்னைப்‌ பலியாகப்‌ படைக்கிறேன்‌. நான்‌ பி 
ரிந்து செல்ல வேண்டிய நேரம்‌ வந்து விட்டது. 


2 திமொ. 4:7 நான்‌ நல்லதொரு போராட்டத்தில்‌ ஈருபட்டேன்‌. என்‌ ஒட்டத்தை முடித்து வி 
ட்டேன்‌. விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ கொண்டேன்‌. 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 7... Page 91 of 92 


2 திமொ. 4:8 இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி 
வாகையே. அதை இறுதி நாளில்‌ ஆண்டவர்‌ எனக்குத்‌ தருவார்‌: நீதியான அந்த நருவர்‌ 
எனக்கு மட்ருமல்ல, அவர்‌ தோன்றுவார்‌ என விரும்பிக்‌ காத்திருக்கும்‌ அனைவருக்குமே 
தருவார்‌. 

2 திமொ. 4:9 விரைவில்‌ என்னிடம்‌ வர முழு முயற்சி செய்‌. 

2 திமொ. 4:18 தேமா இன்றைய உலகப்போக்கை விரும்பி என்னைவிட்டு அகன்று, 
கெசலோனிக்கா சென்று விட்டார்‌. கிரேமாகு கலாத்தியாவுக்கும்‌ தீத்து தல்மாத்தி 


யாவுக்கும்‌ சென்று விட்டனர்‌. 


2 திமொ. 4:11 என்னுடன்‌ லூக்கா மட்டுமே இருக்கிறார்‌. மாற்கை உன்னுடன்‌ கூட்டி 
வா. அவர்‌ திருத்தொண்டில்‌ எனக்கு மிகவும்‌ பயனுள்ளவர்‌. 


2 திமொ. 4:12 திக்கிக்குவை நான்‌ எபேசுக்கு அனுப்பிவிட்‌ டேன்‌. 


2 திமொ. 4:13 ந வரும்போது நான்‌ துரொவாவில்‌ கார்ப்புவிடம்‌ விட்ரு வந்த 
போர்வையையும்‌ நூல்களையும்‌, குறிப்பாகக்‌ தோற்சுருளையும்‌ எடுத்துவா. 


2 திமொ. 4:14 கன்னானாகிய அலக்சாந்தர்‌ எனக்குப்‌ பல தீமைகளைச்‌ செய்தான்‌. 
அவன்‌ செயலுக்குத்‌ தக்கவாறு ஆண்டவர்‌ அவனுக்குப்‌ பதிலளித்தார்‌. 


2 திமொ. 4:15 அவனிடமிருந்து உன்னைக்‌ காத்துக்கொள்‌. அவன்‌ நம்முடைய 
போதனையை அதிகம்‌ எதிர்த்தவன்‌. 


2 திமொ. 4:16 நான்‌ முதன்முறை வழக்காடிய போது எவரும்‌ என்‌ பக்கமிருக்கவில்லை: 
எல்லாரும்‌ என்னை விட்ரு அகன்றனர்‌. அக்குற்றம்‌ அவர்களைச்‌ சாராதிருப்பதாக. 


2 திமொ. 4:17 நான்‌ அறிவித்த செய்தி நிறைவுற்று, அனைத்து நாட்டவரும்‌ அதனைக்‌ 
கேட்க வேண்டுமென்று ஆண்டவர்‌ என்‌ பக்கம்‌ நின்று எனக்கு வலுவூட்டினார்‌: சிங்கத்தின்‌ 
வாயிலிருந்தும்‌ என்னை விருவிக்கார்‌. 


2 திமொ. 4:18 தீங்கு ௮னைத்திலிருந்தும்‌ அவர்‌ என்னை விமுவித்துத்‌ தம்‌ விண்ணரசில்‌ 
சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார்‌. அவருக்கே என்றென்றும்‌ மாட்சி உரித்தாகுக. ஆமென்‌. 


2 திமொ. 4:19 பிரிஸ்கா, ௮க்கிலா, ஒனேசிப்போர்‌ ஆகியோரின்‌ வீட்டாருக்கு வாழ்த்துக்‌ 
கூறு. 


2 திமொ. 4:20 எரஸ்து கொரிந்துவில்‌ இருந்து விட்டார்‌. துரொப்பிம்‌ நோயுற்றிருந்ததால்‌ 
அவரை மிலேத்துவில்‌ விட்ரு வந்தேன்‌. 


2 திமொ. 4:21 குளிர்‌ காலத்திற்குமுன்‌ வர முழு முயற்சி செய்‌. ஆபூல்‌, பூதன்சு, லீனு, 
கிளாதியா மற்ற எல்லாச்‌ சகோதரர்களும்‌ சகோதரிகளும்‌ உனக்கு வாழ்த்துக்‌ கூறுகி 


Holy Bible - New Testament - part V (in tamil script, 1... Page 92 of 92 
றார்கள்‌. 


2 திமொ. 4:22 ஆண்டவர்‌ உன்னோமு இருப்பாராக. இறை அருள்‌ உங்களோமு 
இருப்பதாக. 


This page was first put up on Jan 7, 2000. 
Please send in your corrections to the Webmaster 


